பாரதி மாநாட்டு மலர் 1967 


தமிழ் எழுத்தாளர் 
சங்கம் 
இளம்பிறைச் சங்கக் கம் 

சொன்னே ? 


, 


ப 


பார த 


மா நாட்டு மலர் 


தமிழ் எழுத்தாளர் 
பதினைந்தாவது மாநாடு 

1967 டிசம்பர் 16 , 17 


விலை . ரூ.1 


y 


தமிழ் எழுத்தாளர் சங்கம் 


இளம்பிறைச் சங்கக் கட்டிடம் , 

சென்னை . 2 . 


தமிழ் எழுத்தாளர் சங்கம் , சென்னை 


1967 - ஆம் ஆண்டு ஆட்சிக்குழு : 


தலைவர் : 
திரு . அகிலன் 

துணைத் தலைவர்கள் : 
திருவாளர்கள் : மயிலை சீனிவேங்கடசாமி 
அழ . வள்ளியப்பா 
திருமதி எம் . எஸ் . கமலா 
கு . அழகிரிசாமி 

பொதுச் செயலாளர் : 
திரு . மா . சு . சம்பந்தன் 


துணைச் செயலாளர்கள் : 
திரு . கெ . பக்தவத்சலம் 

கோவி மணிசேகரன் 


பொருளாளர் : 
திரு . கண . முத்தையா 


செயற்குழு 


திரு . நா . பார்த்தசாரதி 
திருமதி ஜயா அருணாசலம் 
திரு . பூவண்ணன் 

ஊ . ஜயராமன் 
கோமதி ஸ்வாமிநாதன் 
எம் . அப்துல் வகாப் 
ஜடாதரன் 
ஔவை து . நடராசன் 

தம்பி சீனிவாசன் 
திருமதி குயிலி ராஜேஸ்வரி 
திரு . சி . சு . செல்லப்பா 

மு . நமச்சிவாயம் 
எஸ் . சௌம்ய நாராயணன் 

( டில்லி ) 
சோமலெ ( நெற்குப்பை ) 


மாநாட்டு வரவேற்புக்குழு 


தலைவர் : 
திரு . நா . மகாலிங்கம் 

அமைப்பாளர் : 
திரு . சோ . சிவபாதசுந்தரம் 


18 DEC 1967 . 


3 


பதினைந்தாவது தமிழ் எழுத்தாளர் மாநாடு ம் 


திரு . நா . மகாலிங்கம் , பி . எஸ்ஸி , எம் . ஐ.இ.வா பாக்க 


வரவேற்புரை 


9 


ள 


நகர் 

no Pudim de in 

பலாம் 

Namb ரா 
பாப்பா 

சென்று 
மா நாட்டைத் தொடக்கிவைக்க வந்திருக்கும் 

வந்த தம் அனுபவங்களை எல்லாம் 

தொகுத்து நான் சென்ற சில நாடுகள் " உல 
பெரு மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே , 

கம் சுற்றினேன் என்று அவர் தொகுத்த 
பாராட்டுப் பெறுகின்ற அறிஞர் பெருமக்களே , 

இரண்டு நூல்கள் பிரயாண நூல் வரிசையில் 
சங்கத் தலைவர் அவர்களே , நமது நாட்டையும் 

மிகச் சிறப்பான இடம் பெறுவன அவ்வாறே 
மொழியையும் உயர்த்துகின்ற வகையில் நல்ல 
பணியாற்றி வருகின்ற எழுத்தாள நண்பர்களே , தமது மொழிக்கொள்கையை வற்புறுத்துவதற் 

காகத் தமிழால் முடியும் முதலிய நூலினையும் 
உங்களை இப்பதினைந்தாவது தமிழ் எழுத்தாளர் 
மாநாட்டுக்கு வருக வருக என மகிழ்ச்சியோடு எழுதியுள்ளார் . நீண்டகால அரசியல் அனுபவ 
வரவேற்கின்றேன் . 

தமது அரசியல் அனுபவங்களை எல்லாம் 
பேராசிரியர் கல்கி அவர்களின் அரிய முயற் 
சியினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த எழுத்தாளர் 
சங்கம் எழுத்தாளர்களிடையே நல்ல ஒற்றுமை 
யையும் , உறவினையும் வளர்த்து வருகிறது . 
குடும்ப --சமூகக் கதைகளை மட்டுமே படித்துக் 
கொண்டிருந்த காலப் போக்கில் ஒரு மாறுதலை 
ஏற்படுத்தி , வரலாற்றை வாழவைத்து சரித்திர 
சம்பவங்களால் அழகான தொடர் கதைகளை 
உருவாக்கிய பெருமை அமரர் கல்கி அவர்களையே 
சாரும் . இந்நேரத்தில் கல்கி அவர்களின் இலக் 
கியப் பணியை நினைந்து போற்ற வேண்டியது 
நம் கடனாகும் . தகுதி வாய்ந்த தலைவர்களால் 
அவ்வப்போது சிறப்பாக நடத்தப்பட்டு வரு 
கின்ற இந்தச் சங்கத்தின் இப்போதைய தலைவ 
ரான திரு . அகிலன் அவர்களைப் பாராட்டவும் 
கடமைப் பட்டிருக்கிறோம் . அன்பர் திரு. அகிலன் 
அவர்கள் நல்ல லட்சியக் கதைகளை எழுதிப் 
பெரும்புகழ் பெற்ற நல்ல நண்பர் . அவருடைய 
தலைமையில் சங்கம் சீரிய பணியாற்றியிருக்கும் 
என்பதில் ஐயமில்லை . 


a 


மா நாட்டைத் தொடக்கிவைக்க இசைந்திருக் 
கும் திரு . சி . சுப்பிரமணியம் அவர்களை அறியாத 
வர்கள் பாரத நாட்டை அறியாதவர்கள் என்றே 
கூறிவிடலாம் . நிர்வாக நேர்மையும் , செயலாற் 
றும் திறமையும் , சிந்தனை வளமும் சிறப்பர்கப் 
பெற்றுள்ள அவர் தமது எழுத்தின் மூலம் சிறந்த 
நூல்களையும் படைத்திருக்கிறார் . மேலை நாடுகள் 


- 


திரு . நா . மகாலிங்கம் 


4 


கால 


தொகுத்துத்திரட்டி எழுதுமாறு இந்தவேளையில் அந்த . நாட்டின் எழுத்தாளர்களால்தான் ஏற் 
வேண்டுகிறோம் . இப்படிப்பட்ட அறிஞர்கள் தங் படும் என்றால் அது மிகையாகாது . கம்பன் 
கள் அனுபவங்களை ) எழுதுவதன் மூலம்தான் பிறந்த தமிழ்நாடு ! வள்ளுவன் தன்னை உல 
நாட்டின் ஒரு குறிப்பிட்ட கால வரலாற்றை கினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு 
மிக நல்ல வகையில் நாம் அறிந்து கொள்ள முடி என்று , பாரதியார் பிறந்த 

பிறந்த நாட்டிற்குப் 
யும் . 

பெருமை , அதன் சிறந்த எழுத்தாளர்களால் 
‘பாம்பறியும் பாம்பின் கால் என்றபடி தான் வரும் என்று கூறுகின்றார் . இன்றைய எழுத் 
எழுத்தாளர்களாகச் சிலரைத் தேர்ந்தெடுத்து யும் , மக்களின் மன நிலையையும் ஆராய முற்பட 
எழுத்தாளர் க ளா கிய - நீங்கள் இங்குப் வேண்டும் . இதற்கென அவர்கள் சுற்றுப்பயணம் 
பாராட்டுவது போற்றத்தக்க அம்சமாகும் . செய்வதற்கு அரசாங்கம் பிரயாணச் சலுகை தர 
எழுத்தாளர் சங்கத்தில் தொடக்க 

வேண்டும் . தமிழ் எழுத்தாளர் நோபல் பரிசு 
முதல் செயலாளராகவும் , புதுமை - இலக்கிய பெறுகிற " நன்னாளை நாம் விரைவில் 

எதிர் 
ஆராய்ச்சி நூலாசிரியராகவும் விளக்கும் திரு . - நோக்குகின்றோம் . மேலைநாட்டு எழுத்தாளர் 
கோதண்டராமன் அவர்களையும் , சங்க இலக் 
கியங்களுக்கெல்லாம் எளிய இனிய உரை எழு 

கள் , - சரித்திரத்தையும் , விஞ்ஞானத்தையும் , 
தும் பேராசிரியர் ஔவை துரைசாமிப் பிள்ளை மருத்துவத்தையும் , புதை பொருளாராய்ச்சியை 
அவர்களையும் பாராட்டுகின்றோம் . அண்மையில் யும் கூடப் பொருளாகக் கொண்டு அமர இலக் 
நான் ஔவை அவர்களின் நற்றிணை உரைநூலைப் கியங்களைப் படைத்துள்ளார்கள் . 
படித்தபோது ஒவ்வொரு பாடலுக்கும் ஆசிரியர் 

சர் ஜேம்ஸ் , ஜீன்ஸ் , சி.இ. எம் : ஜோட் , ரசல் 
எழுதும் முன்னுரை வரலாறு , கல்வெட்டு , போன்றவர்களின் நூல்களை எண்ணிப்பார்ப்பது 
இலக்கிய நயம் , உரை விளக்கம் எல்லாம் சிறப் அவசியம் . கால வெள்ளத்தைக் கடந்து நிற்பது 
பாக இடம்பெற்று இருப்பதால் நற்றிணைக்கு 
விளக்கத்தின் மூலம் சிறப்பு உயருகின்றது எனக் தான் இலக்கியத்தின் பெருமையாகும் . எனவே 
கருதினேன் . பிரெஞ்சு மொழியில் தமிழைப் காலத்தோடுமனம்போனபோக்கில் எழுதுவதைக் 
பரப்பும் பெரும்பணியில் - ஈடுபட்டுவரும் திரு. காட்டிலும் , காலத்தைக் கடந்து நிற்கும் அரிய 
தேசிகப் பிள்ளையையும் , இந்தி மொழியில் தமிழ் உண்மைகளைத் தெளிவாக்கும் சமூக நிலைகளை 
இலக்கிய ஆராய்ச்சி நடத்திய டாக்டர் மாலிக் எல்லாம் ஆராயவேண்டும் . எழுதுகோல் தெய் 
முகமது அவர்களையும் - இங்கே கௌரவித்துப் வம் - இந்த எழுத்தும் தெய்வம் - என்று பாரதி 
பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் . தமிழ் இலக்கியங் யார் கூறியபடி எழுத்திலும் , எழுதுவதிலும் நம் 
களைப் பிற மொழிகளில் பரப்ப வேண்டிய அத் நாட்டிற்குரிய புனிதத்தை எழுத்தாளர்கள் 
யாவசியம் இப்போது மிக முக்கியமான தேவை போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 
யாக இருக்கிறது . 

விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனை 
எழுத்தாளர்கள் ஒரு நாட்டின் கௌரவத் வரையும் வருக ... வருக என மகிழ்ச்சியோடு மன 
திற்குரிய மக்களாவர் . ஒரு நாட்டின் பெருமை மார வரவேற்கின்றேன் . 


தமிழ் எழுத்தாளர் 


பதினைந்தாவது மாநாடு 

1967 டிசம்பர் 16 , 17 


தலைமையுரை 


அகிலன் 


எழுத்தாளர்களுக்கு அவர்களுடைய கடமையை 
மா நாட்டைத் தொடங்கிவைக்க வந்தி நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது . 
ருக்கும் மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே ! வர 

“ மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் 
வேற்புக் குழுத் தலைவரான வள்ளல் அவர்களே ! 
சங்கத்தின் பாராட்டைப் பெறும் அறிஞர் பெரு 

சொல்வதிலோர் மகிமை இல்லை ; 
மக்களே ! எழுத்தாள நண்பர்களே! மாநாட் 

இறவாத புகழுடைய புது நூல்கள் 
டைச் சிறப்பிக்க வந்து கூடியிருக்கும் பெரியோர் 

தமிழ் மொழியில் இயற்றல் 
களே ! உங்கள் அனைவருக்கும் எழுத்தாளர் சங் 

வேண்டும் . 
கத்தின் சார்பில் அன்பு கலந்த 

வணக்கம் . 
சிறப்புமிக்க நமது பழம்பெரும் இலக்கிய மர ஆம் ; இறவாத புகழுடைய புது நூல்கள் 
பைப் போற்றித் தமிழின் தனித்தன்மைக்கு அஞ் படைக்க வேண்டுமென்ற பேராசை நமக்கும் 
சலி செலுத்துதல் , இறவாதபுகழுடைய புத்திலக் உண்டு . நம்முடைய முன்னோர்களால் 
கியங்கள் தமிழில் தோன்றுவதற்கான சூழ் முடிந்ததென்றால் ஏன் நம்மால் அது முடியாது ? 
நிலையை உருவாக்குதல் , நம் நாட்டுப் பிறமொழி ஆகவேதான் , இன்றைய எழுத்துக்களைப் போற் 
இலக்கியங்களோடும் உலக இலக்கியங்களோடும் றும் ’ வகையில் , இன்றைய இலக்கியப் படைப் 
உறவு கொண்டு கருத்துப் பரிமாற்றம் செய்து புக்கள் பற்றிய திறனாய்வு நடத்தி வரும் பி . 
கொள்ளுதல் ஆகியவற்றைத் தமிழ் எழுத்தாளர் கோதண்டராமன் அவர்களைச் சிறப்புச் செய்து 
சங்கம் தனது முக்கியமான நோக்கங்களாகக் நாம் பெருமையடைகிறோம் . 
கொண்டிருக்கிறது . 

நமது இலக்கியத்தின் மனிதத் தன்மையைக் 
தொல்காப்பியர் காலந்தொட்டு வளர்ந்து 

காக்க விரும்பும் நாம் . அதற்காகச் சுற்றுப்புற 
வரும் இலக்கியப் பெருமரபை , சங்கப் புலவர் உலகத்திலிருந்து ஒதுங்கிக் கிணற்றுத் தவளை 
களும் வள்ளுவரும் இளங்கோவும் கம்பரும் களாகவும் வாழ விரும்பவில்லை . பிறமொழி 
செழிக்கச் செய்துள்ள மரபை நாங்கள் போற்று களுக்குத் தமிழ் இலக்கியத்தின் வளத்தைக் 
கிறோம் என்பதைச் சுட்டிக்காட்டவே அந்த கொடுக்கவும் , பிறமொழிகளின் இலக்கிய வளத் 
மரபுவழி வந்த பெரியார் ஔவை துரைசாமிப் தைத் தமிழுக்கு உரமாகப் பயன்படுத்திக்கொள் 
பிள்ளை அவர்களை நாங்கள் பாராட்டி மகிழ் ளவும் நாம் விழைகிறோம் . இதற்குச் சான்றா 
கிறோம் . கருத்து வளத்தாலும் , கற்பனை ஆற்ற கவே , நமது இடைக்கால வைணவ இலக்கியங் 
லாலும் , நடையழகாலும் கால வெள்ளத்தை களைப் பற்றி இந்தி மொழியில் ஆராய்ச்சி நூல் 
எதிர்த்து நிலைத்து நிற்கும் நமது பேரிலக்கியங் வெளியிட்ட டாக்டர் மாலிக் முகமது அவர்களை 
கள் அனைத்துக்கும் நாம் அவற்றிற் பல நூல் யும் , தமிழ் இலக்கியங்களை பிரஞ்சு மொழியில் 
களின் உரையாசிரியரான திரு . ஔவை துரை கொடுத்துள்ள தேசிகப்பிள்ளை அவர்களையும் சங் 
சாமிப் பிள்ளை அவர்கள் வாயிலாக அஞ்சலி கம் மறக்கவில்லை . பிற இந்திய மொழிகளோடு 
செலுத்துகிறோம் . 

நாம் கொண்டுள்ள உறவின் சின்னமாக் மாலிக் 

முகமது அவர்களும் , நமது உலக இலக்கியத் 
ஆனால் , பழம் பெருமை பேசுவது மட்டி தொடர்பின் சின்னமாகத் தேசிகப்பிள்ளை அவர் 
லுமே எங்கள் தொழிலென்று நினைத்துவிட் களும் இங்கு வந்திருக்கிறார்கள் . பிறநாடுகளில் 
வேண்டாம் . தமிழ் இலக்கியத்தில் புது யுகத் எழுத்தும் எழுத்தாளரும் என்பது குறித்து 
தையே தோற்றுவித்த பாரதியின் சொல் தமிழ் நாளைக்கு 

நாளைக்கு எழுத்தாள நண்பர்கள் பலர் பேச 


வழி பற்றி 


படைப்புக்களும் - 

டால் மட்டும் போதாது . படிக்கத்தந்து விட் 
மனச்சாட்சி எனும் மாபெருந் தலைவனுக்குக் கட் வேண்டிய காலம் வந்தாலும் வரக்கூடும் ! 
ச 
இருக்கிறார்கள் . இவ்வாறாக , மாநாட்டின் படைத்துக் கொடுப்போம் . சுவையாகப் படைத் 
தொடக்க விழாவிலிருந்து நடைபெறும் ஒவ் துக்கொடுப்போம் . நம் நாட்டு மருத்துவர்கள் 
வொரு நிகழ்ச்சியையும் கவனித்தால் , இந்த தேனில் மருந்தைக் குழைத்துக் கொடுப்பது 
மாநாடு நம் இலக்கியக் கொள்கையின் விளக்க போல் , அவசியமானால் கசப்பான உண்மைகளைக் 
மாகவே அமைந்திருப்பதை அறிஞர்கள் உணர் கூட இனிக்க இனிக்கக் கொடுப்போம் ! முதலில் 
வார்கள் என்று நம்புகிறேன் . 

- நாமே சுயசிந்தனையாளர்களாக இருந்தால் 
தான் , பரந்து 

விரிந்த கண்ணோட்ட 
இரண்டாவது -உலகத்தமிழ் மாநாட்டின் 

முடையவர்களாக இருந்தால் தான் , நம்முடைய 
சிறப்பாகச் சிலைவைக்கப் போகிறார்கள் . தமிழ் கும் . இன்றைய வாழ்க்கையின் சிக்கல்களைப் 
எழுத்தாளர்களுக்குப் பலவகையிலும் 

நாம் எழுதத்தான் 

வேண்டும் ; 
காட்டியாக இருந்த கல்கி அவர்களுக்கும் ஒரு ஆனால் , நாம் எழுதும் முறையோ என்றும் நிலைத் 
சிலை வைக்குமாறு தமிழக அரசை இந்தச் 

திருக்கத்தக்க வலிமையைப் பெற்றிருக்க வேண் 
எழுத்தாளர்கள் சார்பில் நான் 

டும் . Contemporary life எழுதுவது இலக்கியு 
வேண்டுகிறேன் . 

மாகாது என்பார்கள் சிலர் . சங்ககாலப் படைப் 
கடந்த இருபது ஆண்டுகளில் நாட்டின் புற புக்கள் அந்தக்கால Contemporary காட்சிகளே . 
வாழ்க்கை வளர்ந்திருக்கிறது என்பதில் சிறி ஆகவே , Contemporary life உள்ள படைப்பு , 
தும் ஐயமில்லை. நம்மில் பலர் , விஞ்ஞான அறி Temporary life உள்ள அற்பாயுள் படைப் 
வியலில் , பொருளாதாரத் துறையில் , தொழில். பாகப் போய்விடக் கூடாது என்பது தான் முக்கி 

யம் ! 
துறையில் , மருத்துவத் துறையில் , நாம் அடி 
மைப் பட்டிருந்த காலத்தைவிடக் கணிசமான 
அளவுக்கு முன்னேறியிருக்கிறோம் . எழுத்துக் இன்றைய இலக்கிய வளர்ச்சிக்கு 
கல்வி கூடப் பன்மடங்கு பரவித்தான் இருக் தாளர்களின் “ சக்திக்கு மீறிய இடர்ப்பாடுகள் 

சில . இருக்கவே செய்கின்றன . ஓரளவு சிந்தனை 
கிறது - பயன் என்ன ? 

யாற்றல் உள்ளவர்களால்தான் இன்றைய இலக் 
ஒவ்வொரு துறையிலும் போலித்தனம் ஊடு கியப் படைப்புக்களைக் கூடச் சுவைத்து அனு 
ருவி வருகிறது ; தன்னலம் தலைவிரித்தாடுகிறது . பவிக்க முடியுமே தவிர , படிக்கத் தெரிந்து விட் 
ளத்தை உயர்த்தும் துறைகளெனக் கருதப்படும் களைத் திசை திருப்பி விடுவதற்கும் , பரபரப்பான 
கலைத்துறை , இலக்கியத்துறை , கல்வித்துறைகள் செய்திகளாலும் திரைமயக்கு விவரங்களாலும் 
கூடக் குறுக்கு வழி வாணிபப் போட்டிகளால் அவர்களைக் கவர்வதற்கும் இங்கே போட்டிகள் 
மூச்சுத் திணறுகின்றன . சமுதாயத்துக்கும் பணி நடைபெறுகின்றன . 
செய்து வாழவேண்டிய மனிதன் , சமுதாயத்தை 
ஏமாற்றி வாழத் துணிந்து விட்டான் . ஆகவே 

இவற்றால் கல்லூரிகளிலும் பல்கலைக் கழகங் 
தான் நாட்டில் அங்கங்கே கட்டுப் பாடின்மை களிலும் பயிலும் மாணவ மாணவியரில் பலர் , 
யும் ஒழுங்கீனங்களும் தலை தூக்கி , நமது அமை சிந்தனை உழைப்பற்ற பொழுது போக்குக்களையே 
திக்கும் வலிமைக்குமே அறைகூவல் எழுப்பி வரு பெரிதும் விரும்பும் நிலைக்கு வந்துகொண்டிருக் 

கிறார்கள் . பத்திரிகைகளில் எழுத்துக்களையே 
பேனா மன்னர்களாகிய நாம் நம்முடைய அச்சிடாமல் புகைப்படங்களை மட்டுமே போட 

- 
டுப்பட்ட ராணுவ வீரர்கள் , வாள் முனையின் 
வலிமை உலகத்தில் அணுகுண்டு வந்தவுடன் 

செய்திப் பத்திரிகைகள் , வாரப்பத்திரிகை 
மழுங்கிப் போய்விட்டது . ஆனால் , உலகத்தில் கள் , மாதப் பத்திரிகைகள் நடத்தும் பேரன்பர் 
சுய சிந்தனை உள்ள எழுத்தாளன் ஒருவன் களுக்கு ஒரு வேண்டுகோள் . ஒரு சில பத்திரிகை 
வாழும் வரை , ஏன் அவன் இறந்த பின்னரும் 

கள் மட்டிலுமே இலக்கியத் திறனாய்வுக்காகப் 
கூட , அவனது பேனாமுனை அணுகுண்டுவிடம் பக்கங்களை ஒதுக்குகின்றன தயவுசெய்து எல்லா 
தோற்றுப் போகாது .அந்தப் பேனாமுனை அன்புக் பத்திரிகைகளும் சேர்ந்து , நாட்டில் படிக்கும் 

பழக்கத்தைத் தூண்டிவிட உதவுங்கள் . இலக் 
காகவும் அறத்துக்காகவும் உறவுக்காகவும் உண் 
மைக்காகவும் போராடும் வரையில் அதை உல 

கியக் கூட்டங்களைப் பற்றிய நடவடிக்கைகளும் 
கில் எந்தச் சக்தியாலும் முறியடிக்க முடியாது . 

நடுநிலைச் சிந்தனையாளர்களின் கருத்துக்களும் 

மக்களிடையே பரவுவதற்குத் துணைசெய்யுங்கள் . 
மனிதர்களின் உள்ளத்துக்கு மனிதப் பண் இலக்கிய வளர்ச்சிக்காக மட்டும் நான் இந்த 
பையும் , சித்தனைக்கு ஒளியையும் அவர்களறியா வேண்டுகோள் விடவில்லை. நாட்டில் குடியாட்சி 
வண்ணம் ஊட்டுவதற்குக் கடமைப்பட்டவர்கள் 

நிலைத்து நமது 

சுதந்திரம் பாதுகாக்கப்பட 
நாம் , சிறுகதைகளாக , நாவல்களாக , நாடகங் வேண்டுமானால் , சுயசிந்தனையை மதிக்கக்கூடிய 
களாக , கட்டுரைகளாக , கவிதைகளாக நாம் மக்கள் கூட்டம் பெருகினால் தான் அது முடியும் . 


கின்றன . 


. 


7 


அது உயிர் 


. 


குடியாட்சி நிலைக்கும்வரையில் தான் நம்முடைய வெல்லக்கூடிய கருவியான இலக்கியப் 
எழுத்துச் சுதந்திரமும் இங்கு நிலைக்கும் . 

படைப்புக்களைக் கொண்டே நாம் பொறுமை 

யோடும் இடைவிடாமலும் அதைச் செய்து 
பிற இந்திய மாநிலங்களிலும் சரி , பிற நாடு 

கொண்டிருப்போம் . 
களிலும் சரி , கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங் 
களிலும் இந்த நூற்றாண்டு உரை நடை இலக் சொல் என்பது அகராதியில் உள்ள போது 
கியங்களுக்குப் போதிய இடம் அளித்திருக்கிறார் ஒரு கருவி ; அதை நாம் நம்முடய தனித்தன்மை 
கள் . பாடநூல்களாகவும் துணைப்பாட நூல்க 

கொண்ட எழுத்தாக்கும் போது 
ளாகவும் தேர்ந்தெடுக்கப் பெற்ற சிறுகதைகளும் பெற்றுவிடுகிறது . இந்த உயிராற்றலால் நாம் 
நாவல்களும் கல்வித்திட்டத்தில் இடம் பெற்றுள் மக்களை அலைக்கழித்து , அவர்களிடமுள்ள விலங் 
ளன . இங்குகூட ஆங்கில மறுமலர்ச்சிச் சிறுகதை குணர்ச்சிகளைத் தூண்டிவிடவும் முடியும் ; அவர் 
களும் நாவல்களும் தாராளமாகக் கற்றுத் தரப் களிடமுள்ள நல்ல பண்புகளைச் சுட்டிக்காட்டி , 
படுகின்றன ஆனால் , புதுமைத் தமிழ் இலக்கியம் அவர்கள் மனிதர்களாக வாழ வழிகாட்டவும் 
மட்டிலும் இன்றும் தீண்டப்படாத படைப்பா 

முடியும் . வள்ளுவர் முதல் பாரதிவரை உள்ள 
கவே இங்கு கருதப் படுகிறது . தாகூரின் கவிதை 

நமது முன்னோர்களை நாம் நினைத்துக் கொண் 
களிலும் , ஏன் , ஸேக்ஷ்பியரின் நாடகங்களிலும் 

டால் நமது ஆற்றலை நாம் எப்படிப் பயன்படுத்த 
கூடச் சிற்சில இலக்கணத் தவறுகள் உண்டு வேண்டுமென்பது நமக்கு விளங்கும் . 
என்று கற்றோர் கூறுகிறார்கள் . அவற்றைக் 
காரணம் காட்டி யாரும் அவர்களைக் கல்லூரி 

எழுத்தை ஆள்பவர் எழுத்தாளர் ; நம்மை 
களில் அனுமதிக்க மறுக்கவில்லை . அதனால் தமிழ் 
எழுத்தாளர்கள் நமதுமரபு வழிவந்த இலக்கணத் 

ஆள நாம் கற்றுக் கொண்டால் நம்மால் எழுத் 
தைப் புறக்கணிக்க வேண்டுமென நான் கூற தையும் ஆளமுடியும் ; நம் எழுத்தால் உலகையும் 
வில்லை . சிறந்த கலைப்படைப்புக்களைத் தடுக்க ஆளமுடியும் . நமது நிறைவு குறைவுகளை நாமே 
இலக்கணம் ஓர் ஆயுதமாகப் பயன்படக் கூடாது ஆராய்வதற்காகத்தான் நாளைக்கு முற்பகலில் 
என்பதுதான் என் கருத்து . இன்றைய வாழ் 
வியலைப் படம்பிடிக்கும் புதிய படைப்புக்களுக்கு மும் வைத்திருக்கிறோம் . நம்முடைய ஆற்றலை 

வாழ் ஒரு கருத்தரங்கமும் , மாலையில் ஒரு பட்டிமன்ற 
தவறி விட்டால் , நாளைக்கு மாணவர்களில் பலர் வளர்த்துக்கொள்ள அவை வழிகாட்டும் என 
வகுப்பு நேரத்தில் திரைப்படக் கொட்டகைகளி நம்புகிறேன் . 
லும் , கட்சிச் சண்டைக் கூடங்களிலும் கழிக்கும் 
நிலை வரக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்ட இறுதியாக , எழுத்தாளர் சங்கத்தின் சார் 
விரும்புகிறேன் . தமிழ்நாட்டில் மட்டிலுமே பில் ஒரு வேண்டுகோள் . நமது வரவேற்புக்குழுத் 
இந்த வருந்தத் தக்க நிலை இன்றும் இருந்துவருகி தலைவர் அவர்கள் நாம் நோபல் பரிசுபெற 
றது . இது மாறத்தான் வேண்டும் . 

வேண்டுமென மனமுவந்து வாழ்த்தினார்கள் . 

அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம் . ஆனால் , 
கடைசியாக , எழுத்தாள நண்பர்களுக்கும் நோபல் பரிசு பெறுபவர்களில் பலர் , அதற்கு 
ஒரு வேண்டுகோள் : 

முன்பே தங்களுடைய நாட்டிலும் பல இலக் 

கியப் பரிசுகளைப் பெறுவது வழக்கம் . நோபல் 
நாம் நமது உணர்ச்சி அனுபவங்களையும் பரிசுபோன்ற ஒரு திட்டத்தையோ அல்லது பார 
சிந்தனை அனுபவங்களையும் மக்களுக்கு வழங்கு தீய ஞானபீடத்தின் பரிசு போன்ற ஒரு திட்டத் 
வோரிடம் ஓரளவு நட்புறவோடு பழகுவது 

தையோ தமிழ் 

நாட்டில் உருவாக்க 

வரவேற்புக்குழுத் 
அவசியம் . 

நமது 
இதற்காக நாம் நமது கருத்துக் முடியும் . 
களையோ லட்சியங்களையோ சிறிதும் விட்டுக் தலைவர் அவர்களும் நமது விழாவைத் தெடாங்கி 
கொடுக்க வேண்டுமென்று நான் கூறவில்லை . வைத்த தலைவர் அவர்களும் முயற்சி எடுத்துக் 
பத்திரிகையாளர் , பதிப்பாளர் , முதலியோரிடம் கொண்டால் , தமிழ்நாட்டில் உள்ள பல பெரு 

இதற்கு வரவேற்புத் தருவார்கள் . 
நாம் முரண்பட்டு நின்றால் , நமது சிந்தனைகளையே மக்கள் 
நாம் மக்களிடம் பரப்ப முடியாத நிலைக்கு வந்து முனைந்து இவர்கள் முன்னே நின்றால் மூன்றே 
விடுவோம் . ஆகவே போட்டிகள் நிறைந்த மாதங்களில் திட்டம் உருவாகி விடும் . தமிழ் 
உலகத்தில் வாழும் அவர்கள் போக்கோடு நாம் எழுத்தாளர்களுடைய உற்சாகத்தைத் தூண்ட 
நேரடியாக மோதிக் கொள்ளாமலும் , அதே வும் இறவாத புகழுடைய புது நூல்கள் தமிழில் 
சமயம் நமக்குள்ள எழுத்துரிமைகளில் அவர்கள் தோன்றவும் இது பெருந்துணை 

பெருந்துணை செய்யும் . 
தலையிடாமலும் பார்த்துக்கொண்டு நாம் நம் ஆகவே , எழுத்தாளர் சங்கத்தின் 

சங்கத்தின் சார்பில் 
முடைய படைப்புக்களை வழங்குவோம் . 

இந்த வேண்டுகோளை விடுவதோடு என் உரையை 

முடித்துக் கொள்கிறேன் . 
காலத்தை நம்மால் மாற்றமுடியும் என்ற 
நம்பிக்கை நமக்கு முதலில் வேண்டும் . காலத்தை 

வணக்கம் , 


ஆசிரியர் : நா . பார்த்தசாரதி 


தீர் 


( தலைசிறந்த தமிழ் இலக்கிய மாத இதழ் ) 


மணிக்கொடி , கிராம ஊழியன் , சக்தி , சரஸ்வதி ஆகிய பத்திரிகை 
களுக்குப்பின் அதே தரத்திற்கு வெளிவரும் ஒரே மாதப்பத்திரிகை . எழுத்தாளர் 
களும் , எழுத்தாளர்களின் வாசகர்களும் அவசியம் படிக்கவேண்டிய பத்திரிகை . 


10 


ஆண்டுச் சந்தா 


அரை ஆண்டுச் சந்தா 


ரூ . 


5 


விவரங்களுக்கு ; 


தீபம் காரியாலயம் 


6 , நல்லத்தம்பி செட்டித் தெரு , 


சென்னை .2 .. 


நம் சங்கத்தின் நிதி உதவிகள் 


6. ,, 


ரூ . 250 


ரூ .150 


ரூ . 250 
ரூ . 1500 


சு . 


புதுமைப்பித்தன் குடும்பத்திற்கு ரூ . 8000 
திரட்டிக் கொடுத்திருக்கிறது . 

உமாகுருமூர்த்தி 
வசந்தன் குடும்பத்திற்கு நிதி 

7. புதுமைச்சித்தன் 
திரட்டிக் கொடுத்துள்ளது . 
எழுத்தாளர் உதவிநிதியாக 

1954- ல் பரலி நெல்லையப்பருக்குக் 
சேர்த்தது ; 

“ குமுதம் ” ஆசிரியர் திரு . எஸ் . ஏ . பி . அண்ணா 
1. திரு . எம் . எல் . சபரிராஜனுக்காக ரூ . 250 

மலை மூலம் திரட்டப்பட்ட நிதியைச் சங்கத்தின் 
சார் பில் 

சென்னைப் பொதுப்பணித்துறை 
2 . கி . ரர : கோபலன் குடும்பத் 

அமைச்சராக இருந்த திரு . சண்முக ராஜேஸ்வர 
திற்கு ரூ . 250 

சேதுபதியைக் கொண்டு ரூ . 2591-50 வழங்கி 
3 . கன்னிக் கண்ணனுக்கு . 

யது . 
வைத்திய உதவிக்காக ரூ . 250 
4. .. நெல்லையப்பருக்குச் சேம நல 

இவருக்கு இலக்கிய ஓய்வூதியம் அளிக்க 
நிதியிலிருந்து ரூ . 200 வேண்டுமென்று பொதுமக்கள் மனு ஒன்றைத் 
கடலூர் முத்துக் குமாரசாமி 

தயாரித்து இந்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி 
பாவலரின்மனைவியான திருமதி 

யுள்ளது . 
சரோஜா பாவலருக்கு 


5 . 


ரூ . 200 


PROSPERITY 

INKOUSN 
PARTNERSHIP 


உலக வாணிபத் தொழில் பொருட்காட்சி 


1.ப. 


சென்னை -30 . 


. 


---*+r.------ 


தந்தி : 


INDIANFAIR 


போன் : 61123 to 61127 


* 


அகில இந்திய உற்பத்தியாளர்களின் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 
இம்மாபெரும் பொருட்காட்சி 1968 ஜனவரி , பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும் . 


பல்வேறு வெளிநாடுகள் , மத்திய அரசாங்க 
அமைச்சுகள் , மாநில அரசாங்கங்கள் கலந்து 
கொள்ளும் இப்பொருட்காட்சியில் அரசாங்க உதவி 
யுடனும் தனிப்பட்ட முறையிலும் இயங்கிவரும் 
இந்தியாவிலுள்ள பல்வேறு தொழில் ஸ்தாபனங் 
களும் கலந்துகொள்கின்றன . 


ஆசியாவிலேயே இதுவரையிலும் நடைபெற்றுள்ள பொருட்காட்சிகளில் இதுவே 
மிகப் பெரியதாகத் திகழும் . 


எல்லோருக்கும் பயன்படும் - பல்வேறு பிரிவுகளும் உல்லாச நிகழ்ச்சிகளும் 
இப்பொருட்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன . 


ரசிகப் பெருமக்களுக்கு எங்களின் 
நல்வாழ்த்துக்கள் . 


எங்கள் முயற்சியில் உருவாக்கப்பட்ட 
நவராத்திரி , திருவிளையாடல் , திருவருட் 
செல்வர் முதலிய படங்களுக்குப்பேராதரவு 
தந்து ஊக்குவித்ததுபோல் அடுத்து எங்கள் 
தயாரிப்பான , 


66 


தில்லானா 

மோகனாம்பாள் ” 


வண்ணப்படம் வெற்றியோடு திகழ உங் 
களின் நல்லாசிகளைத் தந்தருள வேண்டு 
மெனக் கேட்டுக் கொள்கிறோம் . 


வணக்கம் . 


ஸ்ரீ விஜயலக்ஷ்மி பிக்சர்ஸ் , 


62 | 2 . மோபரீஸ் ரோடு , சென்னை -18 . 


இன்றைய உலகின் 
முதுகெலும்பைப் போன்றவர்கள் 
திறம் வாய்ந்த எழுதுகோலைப் பெற்ற 

எழுத்தாளர்கள் . 
தமிழ் எழுத்தாளர்களின் பணி 
உலகை உய்விப்பதாக இருக்கட்டும் ! 


யாதும் ஊரே ! 
யாவரும் கேளிர் 


என்று பாடிய கணியன் பூங்குன்றனும் 

ஒரு தமிழன் 

தான் 
என்பதை உலகம் 
மறந்துவிட முடியுமா ? 


தமிழ் எழுத்தாளர்களுக்கு எங்களின் 

அன்பான வாழ்த்துகள் ! 


பொம்மை 


இந்தியாவிலேயே அதிகமாக 
விற்பனையாகும் மாதப் பத்திரிகை 


பேராசிரியர் 
ஒன்வ துரைசாமிப் பிள்ளையவர்கள் 


சு . 


திரு . நா . பார்த்தசாரதி 

( ஆசிரியர் , தீபம் ) 
டாக்டர் உ . வே . சாமிநாத ஐயர் , வேங் சுந்தரம் பிள்ளை அவர்கள் கிராமக் கர்ணமாக 

இருந்தவர் . அவர் மயிலமலை முருகன்மேல் பல 
கடசாமி நாட்டார் , ரா . ராகவையங்கார் , கரந் செய்யுள் நூல்களையும் இயற்றியிருக்கிறார் . கர் 
தைக் கவியரசு , நாவலர் ச . சோ . பாரதியார் ணம் சுந்தரம் பிள்ளை - சந்திரமதி தம்பதிகளின் 
போன்ற பெரும் புலவர்களை இழந்தபின் அந்த நான்காவது புதல்வரே நம் பேராசிரியராவார் . 
அளவு ஆழமான தமிழ்ப் புலமையுள்ளவர்களில் நான்காவது புதல்வரே நம் பேராசிரியராவார் . 
ஒரு சிலரையே நாம் இன்று நம்மிடையே பேராசிரியர் ஔவை அவர்களின் உயர் 
பெற்றிருக்கிறோம் . அவர்களில் 

அவர்களில் பேரா பள்ளிக் கல்வி திண்டிவனம் அமெரிக்கன் மிஷன் 
சிரியர் 

ஔவை . துரைசர்மிப் பிள்ளை உயர்நிலைப் பள்ளியிலும் , கல்லூரிக் கல்வி 
யவர்களும் ஒருவர் . அவரது தமிழ்ப் புலமை வேலூர் ஊரீஸ் கல்லூரியிலும் வாய்த்தன . 
செறிவும் , ஆழமும் . நிறைந்தது . பழந்தமிழ் பேராசிரியரின் குடும்பமே தமிழிலும் சைவத் 
நூல்களுக்கு உரை கண்ட பெருமையில் அவருக் திலும் , தோய்ந்த பாங்குடையதாய் வேறு பல 
கிணையானவர் இன்று வேறெவரும் இல்லை . நற்பண்புகளுக்கும் உறைவிடமாக இருந்தது 
இந்த ஆண்டு தமிழ் எழுத்தாளர் சங்கம் அவ என்றாலும் முறையான தமிழ்ப் புலமையை , சீர் 
ரைப் பெருமைப்படுத்துவதன் மூலம் தானே காழிக் கோவிந்தசாமி ரெட்டியார் , கரந்தைக் 
பெருமைப்படுகிறது . . - அறுபத்து நான்கு வயது கவியரசு வேங்கடாசலம் பிள்ளை ஆகியோரிட 
நிறைந்த பேராசிரியர் ஔவை அவர்கள் — மது மிருந்து பெற்றார் நம் பேராசிரியர் ஔவை 
ரைத் திருவள்ளுவர் கழகத்தினரால் 

‘உரை அவர்கள் . 

சைவ சமயக் கல்வியைத் திரு . கந்த 
வேந்தர் என்ற பெரும் பட்டமளிக்கப்பட்டுச் சாமி தேசிகரிடமிருந்தும் , 

தேசிகரிடமிருந்தும் , தவத்திரு வாலை 
சிறப்பிக்கப் பட்டிருக்கிறார் . அவருடைய யானந்த சாமிகளிடத்திலிருந்தும் பெற்றார் .. 
வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி ஒரு சில குறிப் 1930 - ல் சென்னைப் பல்கலைக் கழக வித்துவான் 
புக்களையாவது நாம் அவசியம் அறிந்துகொள்ள பட்டமும் பெற்றார் . ஏற்கெனவே இருந்த புல 
வேண்டும் . 

மையும் அறிவாற்றலும் , பட்டத்தினால் பெருமை 

பெற்றன என்பதைவிடப் பட்டம் புலமை உள்ள 
‘ ஔவை - என்ற அடைமொழி அவரு இடத்தை அடைந்து தகுதிபெற்றது என்பதே 
டைய பெயருக்கு முன்னால் இணைய நேர்ந்தது சிறப்புடையது . 
தமிழ்ப் புலமையாலும் அவருக்குப் பொருந்து 
மென்றாலும் அவரது பிறந்த ஊராகிய ஔவை பின்பு நம் பேராசிரியர் அவர்கள் கரந்தைத் 
யார் குப்பத்தின் நினைவாகவே அச் சொல் பெய தமிழ்ச் சங்கக் கல்லூரியிலும் , வடார்க்காடு 
ரோடு ஒட்டிக்கொண்டு விட்டது . தென்னார்க் மாவட்ட உயர்நிலைப் பள்ளிகளிலும் , திருப்பதி 
காடு மாவட்டத்திலுள்ள மயிலத்திலிருந்து வந்த திருவேங்கடவன் வடமொழிக் கல்லூரியிலும் 
வாசிக்குச் செல்லும் சாலையில்- மயிலம் புகை தமிழ்ப்பணி புரிந்தார் . அவரது பணி பலதுறை 
வண்டி நிலையத்துக்கு வடமேற்கே இரண்டு கல் யிலும் சிறந்த காலம் அவர் அண்ணாமலைப் பல் 
தொலைவில் இருக்கும் ஒளவையார் குப்பம் கிரா கலைக் கழகத்துக்கு வந்த பின்பே தொடங்கியது 
மத்தில் 1903 ம் ஆண்டு தோன்றினார் பேராசிரி என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் . அந் 
யர் ஔவை அவர்கள் . பந்தன் என்ற வள் தக் காலத்திலேயே பல நூல்களை ஆராயவும் , 
ளலுக்குரிய பந்தடங்கலத்துக்கு மேற்கு எல்லை உரை எழுதவும் , அவருக்கு வாய்ப்பு ஏற்பட்டது 
யாக ஔவையார் குப்பம் அமைந்திருக்கிறது . என்பதைத் தமிழகம் நன்கு அறியும் . தமிழ்ப் 
பேராசிரியர் ஔவை அவர்களின் தந்தையாகிய பண்ணையாக விளங்கும் அண்ணாமலைப் பல்கலைக் 


11 


கழகம் பேராசிரியரவர்களிடம் சிறந்த மாணவர் மிர்தம் பழையவுரை , ஆகியவற்றைப் பதிப்பா 
கள் பலரைக் கற்கும்படி வாய்ப்பளிக்கச் செய்ய சிரியராயிருந்து நன்கு வெளியிட்டிருக்கிறார்கள் . 
உதவியாயிருந்தது . பேராசிரியர் இந்தப் பல் 

சிலப்பதிகாரம் , மணிமேகலை , சீவக சிந்தா 
கலைக் கழக மூலம் தமிழகத்துக்குப் பெரிதும் மணி , சூளாமணி ஆகிய நூல்களுக்குச் சுருக்கம் 
பயன்பட்டதோடு --சிறப்பும் அளித்தார் . ( Abridgement ) வெளியிட்டிருக்கிறார்கள் . 

- அதன் பின்பு அண்ணாமலைப் பல்கலைக் கழக சீவகசிந்தாமணி ஆராய்ச்சி , மணிமேகலை 
மாணவர்களின் நற்பயன் மதுரைத் தியாகராசர் ஆராய்ச்சி , சிலப்பதிகார ஆராய்ச்சி நூல்களை 
கல்லூரிக்குக் கிடைத்தது . பேராசிரியர் யும் , அவ்வைத் தமிழ் , மதுரைக் குமரனார் , 
ஔவை அவர்கள் மதுரைக்கு - வந்தார்கள் . தமிழ்த் தாமரை , பெருந்தகைப் பெண்டிர் , 
மதுரைத் தியாகராசர் கல்லூரியில் தமிழ்த் தெய்வப் புலவர் , நந்தா விளக்கு , ஆகிய 
துறைப் பேராசிரியராகப் பணியாற்றத் ஆராய்ச்சிக் கட்டுரைத் தொகுதிகளையும் பேரா 
தொடங்கினார்கள் ; இன்றும் பணியாற்றி வரு சிரியர் அவர்கள் தமிழுலகுக்கு அளித்திருக்கிறார் 
கிறார்கள் . 

கள் . வரலாற்று நூல்களை ஆக்குவதிலும் நம் 

பேராசிரியர் அவர்களுடைய கவனம் சென்றிருக் 
சொற்பொழிவாளர் - உரையாசிரியர் 

கிறது . சைவ இலக்கிய வரலாறு , சேர மன்னர் 
தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபையினரால் வரலாறு , ஆகிய நூல்கள் பேராசிரியர் அவர் 

களின் கைவண்ணத்தால் சிறப்புப் பெற்றவை . 
சித்தாந்த கலாநிதி - என்ற பட்டமளித்துச் 
சிறப்பிக்கப்பட்டிருக்கும் பேராசிரியர் அவர்கள் மத்தவிலாசத்தை மொழி பெயர்த்தும் இருக் 
சிறந்த சொற்பொழிவாளருமாவார்கள் . சைவ 

கிறார் . பேராசிரியரவர்களின் சைவ மாநாட்டுத் 
சித்தாந்தத்தில் பேராசிரியரவர்களுக்கு நல்ல தலைமையுரை , பத்துப்பாட்டுச் சொற்பொழிவு , 
தேர்ச்சி உண்டு . திருவிளங்கு - என்று தொடங் குறுந்தொகைச் சொற்பொழிவு, ஆகிய சொற் 
கும் கணீரென்ற காப்புச் செய்யுளோடு அவர் பொழிவுகளும் நூல் வடிவில் இணைந்துள்ளன . 
இலக்கியச் சொற்பொழிவுகளைத் தொடங்கினால் 

‘ An introduction to the study of Thiruk 
நுணுக்கமும் , ஆழமும் , நிறைந்த கருத்துக்கள் kural - என்றோர் ஆங்கில நூலும் நம் பேராசிரி 
வெள்ளம்போல் பெருக்கெடுத்து வரும் . அவை 

யர் அவர்களால் எழுதப் பெற்றிருக்கிறது . 
யோர் வியப்பர் . 

அன்பு மாணவர்களால் ஔவை என்றழைக்கப் 

படும் நம் பேராசிரியர் அவர்கள் - புலமையிலும் , 
ஐங்குறுநூறு , புறநானூறு , பதிற்றுப்பத்து , அறிவாற்றலிலும் , எழுத்துத் திறனிலும் ஔவை 
நற்றிணை ஆகிய நூல்களுக்கும் , மணிமேகலை யாகவே விளங்குகிறார்கள் . தமிழ் எழுத்தாளர் 
பிற்பகுதிக்கும் அவர் எழுதியுள்ள உரைகள் சங்கம் இந்த ஆண்டு நம் பேராசிரியர் அவர் 
தமிழ் மாணவர்களுக்கும் , ஆசிரியர்களுக்கும் களைக் கௌரவிக்கத் தேர்ந்தெடுத்தது மிகமிகப் 
பேருதவிபுரிய வல்லவையாகும் . பதிற்றுப்பத் பொருத்தமானது . சென்னையில் இரண்டாவது 
தைப் புலவர்கள் இரும்புக் கடலை -- என்றஞ்சு உலகத் தமிழராய்ச்சிக் கருத்தரங்கு நடைபெறு 
வர் . மணிமேகலை பிற்பகுதி சமய நுணுக்கங் வதற்கு முன்னர் தமிழாராய்ச்சிக்கு அயராது 
களும் தருக்க தத்துவ நுணுக்கங்களும் பாடுபட்டு வரும் பேராசிரியர் ஒருவரைப் போற் 
நிரம்பியது . இவை இரண்டிற்கும் உரை றுவது ஏற்றமும் தகவும் உடையதாகும் . பேரா 
கண்டதன் மூலமே பேராசிரியரின் - புலமைத் சிரியர் ஔவை அவர்கள் இன்னும் பல்லாண்டுக் 
திறனை நாம் அறிந்து கொள்ளலாம் . நூல் காலம் நம்மிடையே வாழ்ந்து தமிழ்த் தொண் 
களுக்கு உரை கண்டதோடு வேறு பல அரும் டாற்றவேண்டும் என்று தமிழ் எழுத்தாளர்கள் 
பணிகளையும் பேராசிரியர் அவர்கள் புரிந்துள் அனைவரும் அவரை இந்த நன்னாளில் மனப்பூர்வ 
ளார்கள் . சிவஞான போதச் சிற்றுரை , ஞானா மாக் அவரை வாழ்த்துவோமாக ! 


சிந்தனைச்செல்வர் 
சித்தார்த்தகௌதமர் 


- ஔவை துரைசாமிப் பிள்ளை 


உரிய கலை பலவும் கற்று மணப்பருவம் எய்திய 
இன்றைய வாழ்வில் அரசியல் , பொருளா போது அரசன் யசோதரை என்னும் அழகியை 
தாரம் விஞ்ஞானம் முதலிய துறைகளில் புதிய அவர்க்குத் திருமணம் செய்துவைத்து இளவரசுப் 
புதிய கருத்துக்களும் கொள்கைகளும் தோன்றி பட்டமும் தந்து சிறப்பித்தான். கௌதமபுத் 
நலம்பல புரிந்துள்ளன. இவை யாவும் தக்கோர் தரும் வளவிய இளமைக்கு ஏற்ப இன்பத்துறை 
களின் சிந்தனையின் விளைவாகும் . 

இச்சிந்தனை யில் எளியரானார் . 
இன்று நேற்றல்ல ; பல்லாயிரம் 

இங்ஙனம் இருக்கையில் அவருடைய சிந்த 
ஆண்டுகட்குமுன்பே தோன்றி மக்களினத்தின் னையைத் தூண்டும் நிகழ்ச்சிகள் தோன்றலாயின . 
நல்வாழ்வு குறித்துத் தங்கள் சிந்தனைகளைச் 

ஒருநாள் தமது பெருமனையிலிருந்து தமது 
செலுத்திச் செயற்படுத்தியுள்ளனர் . 

தந்தையைக் காணச் சிவிகையூர்ந்து செல்லுகை 

யில் வழியில் பெரும் பிணியுற்று வருந்திவந்த 
சிந்தனை என்பது மக்களுடைய மனத்தின் நோயாளன் ஒருவனைக் கண்டார் கௌதமர் . 
கண் நிகழும் எண்ணவகை , மனம் எப்பொழுதும் திடுக்கிட்டு , " இப்படியும் மக்கள் துன்புறுகின்ற 
இடையறவின்றி யாதேனும் சிந்திப்பதையே 

னரா , என்று எண்ணினார் . பின்பொருநாள் 
தொழிலாகவுடையது ; எனினும் 
இயற்கை நிகழ்ச்சிகள் அவர்கள் கண் முதலிய மூத்து நரைத்து முகம் திரைத்துக் கோலூன்றித் 
பொறிவழியாக மனத்தின்கண் தோய்ந்து புதிய தள்ளாடிவரும் முதியவன் ஒருவனை நோக்கினார் . 

மக்கள் எய்தும் முதுமை நிலையை முற்றக் கண்டு 
புதிய சிந்தனைகளைத் தூண்டி விடுகின்றன . 

எண்ணமிடலானார் . வேறொருநாள் குதிரை 
மரத்தின்கண் இருந்து பழுத்த பழம் வீழ்வதும் , யேறிச் சென்று கொண்டிருக்கையில் பிணம் ஒன் 
கொதிக்கிற தண்ணீர் ஆவியாகி 
வதும் இவை போன்ற பலவகை நிகழ்ச்சிகள் றைக் கண்டு இறப்பின் இன்னலை எண்ணியறிந் 
விஞ்ஞானிகளின் சிந்தனையைத் தூண்டிப் புதிய 

தார் . 
புதிய கண்டுபிடிப்புக்களுக்குக் காரணமாகியதை இவ்வாறு மண்ணிற்பிறந்த மக்கட்குப் 
விஞ்ஞான வரலாறு காட்டுகின்றது . இவ்வாறே பிணி , மூப்பு , சாக்காடு முதலியன விளைவிக்கும் 
இயற்கைக் காட்சிகள் சில அரசகுமாரனை துன்பங்களையும் பொருளும் வாழ்வும் நிலையின் 
கௌதம புத்தரின் மனத்தை அசைவித்துச் சிந்த றித் தேய்ந்து கெடும் துன்பங்களையும் கண்ட 
னையை எழுப்பின . அச்சிந்தனை ஒரு பெரிய சமயத் கௌதமர் நாடு காவல்புரியும் அரசன் நாட்டு 
தையே தோற்றுவித்துக் கிழக்காசிய நாட்டு மக்களை வருத்தும் இவற்றையும் போக்கி , இன்ப 
மக்களின் உள்ளத்தைக் கவர்ந்தமை வரலாறு வாழ்வு நிலைபெறுவதற்கு முயலவேண்டும் என்று 
காட்டும் உண்மை . 

எண்ணி , இதற்காவனவற்றைச் சிந்திக்கலானார் . 

பார்க்குமிடம் எங்கும் துன்பமே கண்டதனால் 
நமது இந்திய நாட்டு வடபகுதியில் உள்ளது இத் துன்பத்திற்குக் காரணம் யாது ? இத்துன் 
கோசல நாடு . 2500 ஆண்டுகட்கு முன் அந் பத்தைப் போக்குமாறு எங்ஙனம் ? அதற்குரிய 
நாட்டையாண்ட சுத்தோதனன் என்ற வேந்த வழிகள் யாவை ? என்ற இந்நான்கு வினாக்கள் 
னுக்கு மகனாகத் தோன்றியவர் கௌதம புத்தர் . அவர் மனத்தில் எழுந்தன . அவையே கௌதம 
இவர்க்குப் பெற்றோர் இட்டு வழங்கிய பெயர் ரின் சிந்தனைக்குப் பொருளாயின . இவற்றை 
சித்தார்த்தன் என்பது . சித்தார்த்தர் என்ற நால்வகை வாய்மை என்று குறித்து , - 
சொல்லுக்கே சிந்தனைச் செல்வர் என்றுதான் 
பொருள் . 

" துன்பம் தோற்றம் பற்றே காரணம் 
இன்பம் வீடே பற்றிலி காரணம் 

ஒன்றிய வுரையே வாய்மை நான்காவது " 
அரசர் அரண்மனையில் செல்வச் செழிப்பி 
னிடையே பிறந்து வளர்ந்தமையின் , புத்த 

என மணிமேகலை கூறுகிறது . இவற்றைப் புத்த 

நூல்கள் 
ருடைய மனம் , நாடெங்கும் மக்கள் தம்மைப் 

நால்வகைச் சத்தியங்கள் 
போலவே குறைவிலா நிறைவாய் இன்ப வாழ்வே குறித்து , துக்கம் , துக்கோற்பத்தி துக்க நிவார 
பெற்றுள்ளனர் என்றே 

ணம் , துக்க நிவாரண மார்க்கம் என்று கூறு 
தந்தையாகிய அரசனும் இன்பமே நிலவும் சூழ் 
நிலையை அவர்க்கு அமைத்தளித்தான் . 

இந்த உண்மைகளை முறையே சிந்திக்கலுற்ற 


என்று 


எண்ணியிருந்தது . கின்றன . 


தமிழ் எழுத்தாளர் சங்கத்துக்கு 


எங்கள் 


நல்வாழ்த்துகள் ! 


* 


இந்தியா பிஸ்டன்ஸ் லிமிடெட் 


செம்பியம் 


சென்னை -11 


14 


கௌதமர் பிறந்த மக்களிடமாக இத்துன்பங்கள் என்பது பொருந்தும் . சிந்தனை முடிவில் பற்றுக்கு 
காணப்படுதலால் , பிறப்பே துன்பம் , பிறந் முன் பின்னுமாகிய பேதைமை , முதலாக வினைப் 
தார்க்குவரும் பிணிகளும் துன்பம் , இவ்வாறே பயன் ஈறாகப் பன்னிரண்டு பொருள்கள் காரண 
முதுமையும் துன்பம் , இறப்பும் துன்பம் . இவற் காரிய முறையில் புலனாகின்றன . இவற்றை , 
றின் வேறாக அன்பில்லாதவர் தொடர்பும் , அன் 

பேதைமை செய்கை உணர்வே அருவுரு 
புடையவர் பிரிவும் துன்பம் தருகின்றன . எனவே 

வாயில் ஊறே நுகர்வே வேட்கை 
பிறப்பும் பிறந்து பெறும் வாழ்வும் துன்பமே 

பற்றே பவமே தோற்றம் வினைப்பயன் 
என்ற முடிவுக்கு வருகின்றார் . 

இற்றென வகுத்த இயல்பு ஈராறும் 
இங்ஙனம் எங்கும் பரந்து காணப்படும் இத் 

பிறந்தோர் அறியின் பெரும் பேற்றிகுவர் 
துன்பத்துக்குக் காரணம் யாதாகலாம் என்ற 

என்று மணிமேகலை கூறுகிறது . 
சிந்தனை எழுகிறது . எல்லாவுயிர்களும் இன்பத் 
தையே நாடுகின்றன ; இன்பத்துக்கு உடம்பும் , 

இவ்வாறு துன்பம் உண்டாதற்குரிய கார 
பொருளும் , இடமும் ஆக்கமாவது கண்டு உடம் 
பின்பால் பற்றும் பொருளின்பால் வேட்கையும் போக்குதற்குரிய வழிகளைச் சிந்திக்கலானார் . 

ணங்களைக் கண்ட புத்தர் பெருமான் ,இவற்றைப் 
இடத்தின்பால் விருப்பும் 

உண்டாகின்றன ; பேதைமை முதலாக ஒன்றிற்கொன்று காரண 
இவை நிரம்ப இருந்தால் தான் இன்பம் பெருகு மாய் நிற்கும் குற்றம் நீங்குமாயின் துன்பம் 
மென்று எண்ணி இவற்றின்பால் ஆரா இயற் நீங்கும் என்ற முடிவுக்கு வருகின்றார் . 
கைத்தாகிய அவா உண்டாகிறது . அந்த அவா 
தான் பிறப்புக்கே காரணம் ; துன்பத்துக்கு முதல் 

பேதைமை மீளச் செய்கை மீளும் . 
என்ற முடிவை எய்துகின்றார் . 

செய்கை மீள உணர்ச்சி மீளும் 

உணர்ச்சி மீள அருவுரு மீளும் 
இவ்வண்ணம் துன்பத்தையும் , அதற்குரிய 
காரணத்தையும் சிந்தனையிற்கண்ட கௌதமர் , 

அருவுரு மீள வாயில் மீளும் 

வாயில் மீள ஊறு மீளும் 
இத்துன்பப்பிணிப்பிலிருந்து மக்கட்கு விடுதலை 
கிடையாதா ? என்று எண்ண மிடலானார் . 

ஊறு மீள நுகர்ச்சி மீளும் 

நுகர்ச்சி மீள வேட்கை மீளும் 
விடுதலையுண்டு ; பிறப்புக்கே காரணமாகிய 

வேட்கை மீளப் பற்று மீளும் 
பற்று என்றும் ஆசையென்றும் கூறப்படும் 
அவாவை ஒழித்தல் வேண்டும் . அது 

பற்று மீளக் கருமத் தொகுதி 

தன் 
னிடத்தே இல்லாதபடி அறுத்து அதிலிருந்து 

மீளும் கருமத் தொகுதி மீளத் 
தன்னை நீக்கிக் கொள்ளுவது தான் செய்யத்தக் 

தோற்றம் மீளும் தோற்றம் மீளப் 

பிறப்பு மீளும் பிறப்புப் பிணி மூப்புச் 
கது ; அது செய்தால் பற்றறுத்துத் துன்பமேயில் 
லாத பேரின்பம் பெறலாம் என்று துணிகின்றார் . 

சாக்காடு அவலம் அரற்றுக் கவலை 
இதனை , 

கையாறு என்றிக் கடையில் துன்பம் 

எல்லாம் மீளும் " 
“ பிறந்தோர் உறுவது பெருகிய இன்பம் ; 
பிறவார் உறுவது பெரும் பேரின்பம் 

என்று மணிமேகலையும் இவற்றை விளக்கிக் கூறு 
பற்றின் வருவது முன்னது பின்னது 

கிறது . பேதைமை மீளுமாயின் செய்கையொழி 
அற்றோர் உறுவது " யும் , அது நீங்க உணர்ச்சியும் பின் 

அருவுரு 
என்று மணிமேகலை வடித்துத் தருகிறது . 

முதலியனவும் நீங்கும் என்பது ஒக்கும் பேதைமை 

முதலியன எவ்வாறு ஒழியும் என்ற சிந்தனை 
துன்பத்துக்துக்கே து வா கிய பற்றை , எழுகிறது . இச்சிந்தனை , 
அவாவை , அறுத்தொழித்தால் பிறப்பறும் , 
பேரின்பம் தலைப்படும் . “ பற்றற்ற கண்ணே “ நற்காட்சி நல்லொழுக்கம் நல்வாய்மை நல்வாழ்க்கை 
பிறப்பறுக்கும் , “ அற்றது பற்றெனில் உற்றது 

நற்செய்கை யோடைந்தும் நாடு , 
வீடு என்று எல்லாரும் கூறுகின்றனர் . பற்று நன்முயற்சி நன்காம் கடைப்பிடி நல்லோர் தம்பால் 
எங்ஙனம் துன்பத்துக்குக் காரணமாம் என்ற 

செல்கையுடன் நட்டனைத்தும் தேறு ” 
சிந்தனை எழுகிறது . 

என்ற எட்டு வழிகளைக் காட்டுகிறது . 
கௌதமபுத்தருடைய சிந்தனை விரிவாகச் 
செல்லுகிறது . நாடு முழுதும் அலைந்தார் . நல் இவ்வழிகளைப் பின்பற்றுவோரைத் தாக்கி 
லோர் பலரைக்கண்டு அளவளாவினார் . தாமும் இருள்செய்வன காமம் , வெகுளி, மயக்கம் என்ற 
நன்றாகச் சிந்திக்கலானார் . அடர்ந்த காடுகளிலும் மூன்றும் என்று உணர்ந்து இவற்றைப் போக்கு 
ஆற்றங்கரைகளிலும் உயர்ந்த குன்றுகளையும் தற்கு ஐவகைப் பாவனைகளைக் கௌதமர் கண் 
ஓங்கிய மரத்தடிகளிலும் தங்கிக் கௌதமர் டார் . அவை மைத்திரி , கருணை , முத்தை , 
சிந்திக்கலானார் . உண்டி சுருங்கினார் ; உறக்கம் அசுபம் , உபேக்ஷை என ஐவகைப்படும் . மைத்திரி 
வெறுத்தார் ; உடம்பு வாடினார் ; சுருங்கச் சொன் பாவனை எல்லாவுயிரிடத்தும் , அன்பும் பரிவும் 
னால் சிந்தனை வடிவமானார் சித்தார்த்தார் கொண்டு அவை துன்பமும் நோயுமின்றி இன்ப 


15 


முடையவாகுக என்று நினைந்து ஒழுகுவது . உயர்ந்து புத்தபரமேட்டிகள் விரும்பும் பொறு 
கருணா 

பாவனை என்பது பிறவுயிர்கள்படும் மையும் அறிவும் கொண்டு தனக்குள்ளே இன்பம் 
துன்பம் கண்டு மனமுருகி அதனை நீக்கற்கு விரை அனுபவிப்பது மூன்றாம் தியானம் . சுகமோ 
யும் பண்பும் செயலுமாகும் . பிறர் பெற்றிருக்கும் துக்கமோ இன்றிச் சமநிலையில் அறிவை நிறுத்தும் 
செல்வ வாழ்வு கண்டு மனம் மகிழ்ந்து அவர் எப் தூயநிலை நான்காம் தியானம் . இந்தத் தியானங் 
போதும் இன்பமே பெற்று நிலவுக என்று களில் பக்குவப்பட்டவர் சமாதியாகிய யோக 
எண்ணுவது முதிதா பாவனை . உடலழகு கண்டு சித்தியைப் பெறுவர் . சிந்தனைச் செல்வராகிய 
இது அநித்தம் , அநான்மா அசுசி எனக் கருதி புத்தர் பெருமான் இந்த நால்வகைத் தியானத் 
பற்றுக் கொள்ளாத மனப்பான்மையுடையரா தால் தான் முற் பிறப்பியல்பும் , பிறந்த பிறப் 
வது அசுபவாவனை . இதனால் காமம் என்னும் பின் பெற்றியும் வேறு எல்லாவற்றையும் முற்ற 
குற்றம் தோன்றாது கெடுகிறது . அறவுரை வுணர்ந்தார் . 
கேட்டல் சிந்தித்தல் , தெளிதல் தெளிந்தவாறு 
ஒழுகுதல் என்ற நான்கும் உபேக்ஷா பாவனை , இச்சிந்தனைகள் முடிவிலே யோகக் காட்சியும் 
எனப்படும் . இதனால் மயக்கம் என்னும் குற்றம் யோகக் கேள்வியும் பரசித்த ஞானமும் பழம் 
நீங்கும் . 

பிறப்புணர்வும் காம முதலாகிய குற்றங்களின் 

நீக்கமும் பல்வேறு இருத்திகளும் நல்கும் என்று 
இவ்வாறு காமவெகுளி மயக்கங்களைப் 

பௌத்த தருமம் கூறுகிறது . 
பாவனைகளால் போக்கி மனம் தூயனாய்த் தூய 
சிந்தனை கொள்வது முதலாம் தியானம் . சிந்தனை 
யாதும் இன்றிச் சாந்தி நிலையில் இன்புற்றிருப் 

( திருச்சி வானொலியில் இதன் சுருக்கம் 
பது இரண்டாம் தியானம் . சாந்தி நிலையில் 

பேசப்பட்டது ) 


With best wishes : 


Grams : NARENMETAL 


Phones : Off .: 37 39 8 


Factory : 31870 


NARENDRA METAL INDUSTRIES 


METALWARE MANUFACTURERS 


Office & Show Room 
132 , MINT STREET ,, 

MADRAS - 1 


Factory 
14 , KANNIAH NAIDU ST . , 
Kondithope 
MADRAS - 1 


பி . கோதண்டராமன் 


- : அப்துல் வஹ்ஹாப் : 


சென்னை மகாஜன சபை மண்டபத்தில் 

செங்கை உயர்நிலைப் பள்ளியிலும் , சென் 

னைக் கிறித்துவக் கல்லூரியிலும் பயின்று , பின் 
1956 - ம் ஆண்டு ஜுன் மாதம் இருபதாம் நாள் 1918 - ம் ஆண்டில் சட்டக் கல்லூரி மாணவராக 
முதுபெரும் எழுத்தாளர் நாரண துரைக்கண் 

இருந்தபோதே பொதுவாழ்க்கையில் புகுந்தவர் 
ணன் அவர்கள் தலைமையில் , பி . கோதண்ட பி .கோ . 
ராமன் அவர்களின் அறுபதாம் ஆண்டுவிழாக் 
கொண்டாடப்பெற்றது . திருவாளர்கள் சாண் திரு . வி . க . , பி . பி . வாடியா , மிருணாளினி 
டில்யன் , அ . மு . பரமசிவானந்தம் , கே . எஸ் . சட்டோபாத்தியாயா ஆகியோர் தலைமையில் 
ராமஸ்வாமி சாஸ்திரி , சு . வேம்பு , டி . எஸ் . ராக 1918 - ம் ஆண்டு நடந்த சென்னைத் தொழிலா 

ளர் சங்க 
வன் , க . சாமிநாதன் , ஏ . ஜி . வெங்கடாச்சாரி , 

இயக்கத்தின் வேலைநிறுத்தத்தின் 
அப்துல் வஹ்ஹாப் , த . நா . குமாரசாமி , போது அதில் பங்கு கொண்டார் . 1920 - ம் 
காலஞ்சென்ற ஆக்கூர் அனந்தாச்சாரி ஆகியோர் . ஆண்டு எம்.ஏ., பி.எல் . பட்டங்களோடு கல் 
பி . கோதண்டராமன் அவர்களின் இலக்கியத் லூரிச் சுவர்களுக்கு வெளியே அவர் வந்ததும் , 
தொண்டையும் , தமிழ் எழுத்தாளர் சங்கத் கொழுத்த ஊதியம் தரும் உத்தியோகங்களையோ 
துக்கு அவர் ஆற்றிய நற்பணிகளையும் விளக்கிப் 

எளிதில் செல்வம் திரட்டவல்ல தொழில் துறை 
பேசினர் . 

களையோ அவர் நாடவில்லை . மாறாக , ராஜாஜி 

தலைமையில் தமிழ் நாட்டில் நடந்த முதல் ஒத் 
தமிழ் எழுத்தாளர்கள் சார்பில் , எளிய 

துழையாமை இயக்கத்தில் சேர்ந்துகொண்டார் . 
எழுத்தாளர்கள் தம் அன்பையெல்லாம் கொட்டி 
யளித்த அன்பு முடிப்பாக இதைக் கொள்ள டாக்டர் டி . எஸ் . எஸ் . ராஜன் , பெரியார் 
வேண்டும் என்று குறிப்பிட்டு , பி . கோதண்ட ஈ . வெ . ராமசாமி , க . சந்தானம் , எஸ் . ராம் 
ராமன் அவர்களுக்கு ஒரு கிறு பணமுடிப்பை னாதன் , என் . எஸ் . வரதாச்சாரி ஆகியோருடன் 
யளித்தார் சங்கத் தலைவர் ,, காலஞ்சென்ற தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து காந்திஜி 
தேவன் . 

யின் கொள்கைகளுக்கு ஆக்கம் தேடினார் . ஒத் 

துழையாமை இயக்கத்தின் விளைவாகப் படிப் 
பாராட்டுரைகளுக்குப் பதிலளிக்க எழுந்த பைத் துறந்த மாணவர்களுக்குக் கல்வி புகட்டு 
பி . கோதண்டராமன் அவர்கள், உங்கள் அன்பு வதற்காக ராஜாஜி நிறுவிய ஸ்வாதீன வித்தி 
என் உள்ளத்தைத் தொடுகிறது ...... என்று யாலயத்தில் ஆசிரியராகப் பணியாற்றினார் . 
துவங்கினார் ; அவ்வளவுதான் ; கண்களில் நீர் காந்திஜி தென்னகத்தில் சுற்றுப்பிரயாணம் 
பனிக்க அப்படியே நின்றுவிட்டார் . வாழ்க்கை செய்தபோது டாக்டர் ராஜனும் பி.கோ.வும் 
யின் 

கடுமையையும் குளுமையையும் எத்த அவருடன் தென்னாடு முழுதும் சுற்றினர் . 
னையோ துறைகளில் கண்டு அனுபவித்த அவரை 
எழுத்தாளர்களின் அடைக்கும் தாழிலா அன்பு குடந்தையில் 

1921 - ம் ஆண்டு நடந்த 
மெய் சிலிர்க்க வைத்துவிட்டது . அங்கிருந்த மாவட்டக் காங்கிரஸ் செயற்குழுக் கூட்டத்துக் 
அனைவருடைய இதயபூர்வமான அன்பும் அவரை குச் சென்றுவிட்டுத் திருச்சிக்குத் , திரும்பிக் 
எப்படி மெய்மறக்க வைத்துவிட்டது என்பதற்கு கொண்டிருந்த பி . கோ.வை ரயிலிலேயே கைது 
அவருடைய , உருகிப் பாய்ந்த உள்ளமும் , பெரு செய்து திருச்சி மத்திய சிறைக்கு அனுப்பிவைத் 
கிப் பாய்ந்த கண்களும் சான்று கூறின . 

தனர் போலீஸார் . ஓராண்டுக் கடும் தண்டனை 

விதிக்கப்பெற்று , திருச்சி , பெல்லாரி , கடலூர் 
செல்வமும் , அதிகாரமும் அவர் கையில் ஆகிய சிறைச்சாலைகளில் வாசம் செய்தார் . 
இருந்ததில்லை . ஆனால் , இவ்விரண்டும் சாதிக்க இவருடன் சிறைச்சாவையில் தோழர்களாக இருந் 
முடியாததை , அவர் உள்ளத்தில் செழித்துப் தவர்கள் வ.வெ.சு. ஐயர் , டாக்டர் பி . 
பரந்திருந்த அன்பும் அறமும் சாதித்துக் கொள் ராஜுலு நாயுடு , காளேஸ்வர்ராவ் ஆகியோர் 
ளும் . அன்பெனப்பட்டதே இலக்கிய வாழ்க்கை ஆவர் . 1923 - ம் ஆண்டு சுதேசி என்ற வார 
என வாழ்ந்து காட்டும் பெருந்தகை பி . கோ . இதழைத் துவங்கி ஓராண்டு நடத்தினார் ; இதன் 
என்பதை அவர் எழுத்தே சொல்லும் . 

பிறகு வழக்குரைஞராகவும் சிறிது காலம் 

தொழில் செய்யலானார் . 
செங்கை மாவட்டத்தில் பாலாற்றங்கரையில் 
தவழ்ந்து வளர்ந்த பி . கோதண்டராமன் பால் அரசியல் உலகின் பரபரப்பும் , வழக்குரை 
போன்ற உள்ளம் படைத்தவர் ; வயதில் எழு வாழ்க்கையின் பளபளப்பும் உள்ளத்துக்கு 
பத்திரண்டு ஆண்டு முதியவர் ; ஆர்வத்தில் என் அமைதியைத் தேடித் தரவில்லை. அரசியலும் 
றும் இளைஞர் ! 

வழக்குரைத்தலும் இலக்கியப் பணிக்கு ஆக்கம் 


வரத 


பெருகி வரும் தேவைகளைச் சமாளிக்க 
உற்பத்தி தழைத்தோங்க வேண்டும் 


7.Crcoitary கிர்லோஸ்கர் 


மோட்டார்கள் 
விவசாயத் துறையில் உற்பத்தி 
தழைத்தோங்க பெரும் ஊக்கம் 

அளிக்கின்றன! 


கிர்லோஸ்கர் . ஆசியா டைரக்ட் - ஆன் - லைன் 
ஸ்டார்டர்கள் 10 எச் . பி . வரையிலும் , ஸ்டார் / டெல்டா 

ஸ்டார்டர்கள் 60 எச் . பி . வரையிலும் , ஸ்லிப்ரிங் . 
மோட்டார் ஸ்டார்டர்கள் 70 எச் . பி . வரையிலும் 

உடனடியாகக் கிடைக்கும் . 


KE 


கிர்லோஸ்கர் எலெக்ட்ரிக் கம்பெனி லிமிடெட் , 
த . பெ . எண் 1017 , பெங்களூர் -3 , இந்தியா 
பூரன விநியோகஸ்தர்கள் : பாரி & கம்பெனி லிமிடெட் 
த : பெ . எண் 12 , மதறாஸ் -1 . த . பெ . எண் 208 , கல்கத்தா -1 
த . பெ . எண் 506 , பம்பாய் -1 BR . த . பெ . எண் 172 , புது டில்லி - 1 . 


ப 


3 


18 


தருவனவல்ல என்று தோன்றிற்று போலும் . துணைச்செயலாளராகப் பணியாற்றும்போது 
1928 - ம் ஆண்டு வெளியுலகத் தொடர்புகள் அவருடன் நெருங்கிப் பழகும் வாய்ப்பு எனக்குக் 
அனைத்தையும் துறந்து , புதுவை அரவிந்த ஆசிர கிடைத்தது . அந்த அடிப்படையில் தமிழ் எழுத் 
மத்தில் தம் புதுவாழ்க்கையைத் துவங்கினார் . தாளர்களின் சிறப்புமிகு பரிசைப்பெற இருக்கும் 

அந்த நல்ல மனிதரைப் பற்றி எழுதும் சந்தர்ப் 
இருபதாண்டுக் காலம் அங்கிருந்தபோது பம் கிடைத்ததைப் பெரும் பேறாகவே கருது 
தான் தமிழர் இசைக்கருவிகள் , விவசாயப் 

கிறேன் . 

* 
பிரச்னைகள் , புரட்சி செய்த பேனா வீரர்கள் 
முதலிய அரிய ஆராய்ச்சி நூல்களை இயற்றினார் . 
இலக்கியப்பணி மீண்டும் அவரை வெளியுல் திரு . 

திரு . பி . கோதண்டராமன் 
குக்கு ஈர்த்தது ; ஆசிரமத்திலிருந்து விலகி 1948 

எழுதிய நூல்கள் 
முதல் 1956 வரை சுதேசமித்திரன் புத்தக 
விமர்சனப் பகுதியில் துணையாசிரியராகப் பணி 1. விவசாயப் பிரச்னைகள் ( 1945 ) 
யாற்றினார் . இக்காலத்தில் அவருடைய “ விஞ் 2. தமிழர் இசைக் கருவிகள் ( 1945 ) 
ஞானமும் , சமூகமும் , மண்வளம் , ஆகிய நூல் 

3. புரட்சி செய்த பேனாவீரர்கள் ( 1946 ) 
களுக்குத் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தார் பரிசளித் 

4. விஞ்ஞானமும் சமூகமும் ( 1947 ) 
தனர் . 

( தமிழ் வளர்ச்சிக் கழகப் பரிசு ) 

5. மண்வளம் ( 1951 ) 
அறுபது வயது எய்தியதும் , மித்திரனி 
லிருந்து ஓய்வுபெற்று மீண்டும் ஆசிரமத்தை 

( தமிழ் வளர்ச்சிக் கழகப் பரிசு ) 
யடைந்தார் . மித்திரன் நாளிதழிலிருந்து 

6. இந்திய ஓவியக் கலை வரலாறு ( 1956 ) 
ஓய்வு பெற்றாரே தவிர , எழுத்துப் பணியிலிருந்து 

7. சிறுகதை - ஒரு கலை ( 1958 ) 

8 . பாரதி யுகம் ( 1961 ) 
அவர் விலகிக்கொள்ளவே யில்லை ; இந்தப் பன்னி 

9. பங்கிம் சந்திரர் வரலாறு ( 1961 ) 
ரண்டு ஆண்டுக் காலத்தில் எட்டு அருமையான 

10. பங்கிம் சந்திரர் - இலக்கிய மேதை ( 1961 ) 
நூல்களைத் தமிழ்கூறும் நல்லுலகுக்குத் தந்திருக் 
கிறார் ; அன்றியும் , வேறு சில நூல்களையும் 

11 , இலக்கியமும் விமர்சனமும் ( 1962 ) 

12. பராசக்தி ( ஸ்ரீ அன்னை வாழ்க்கைப் 
மொழிபெயர்த்திருக்கிறார் . கட்டுரைகளாகவும் , 

பணி ) ( 1962 ) 
புத்தக விமர்சனங்களாகவும் இன்னும் எழுதிக் 
கொண்டேயிருக்கிறார் . 

13. ஸ்ரீ அரவிந்தர் வாழ்க்கை வரலாறு 

( 4 - ம் பதிப்பு ) 1964 
ஃபிரெஞ்சு மொழியிலே தரமான புலமை 

14. எழுத்தாளர் தருமம் - ( 1965 ) 
யுடைய பி . கோ ., ஃபிரெஞ்சு எழுத்தாளர் மூவ 

மொழிபெயர்ப்பு நூல்கள் 
ரின் இலக்கியப் படைப்புகளை அழகு தமிழில் 

15. அல்போன்ஸ் தோதே எழுதிய 
ஆக்கித்தந்திருக்கிறார் . பண்டைய இலக்கியத் 
தில் வேர்விட்டு புதுமை இலக்கியத்தின் புது 

சிறுகதைகள் ( பிரெஞ்சிலிருந்து )) 

சோமபானம் " ( 1955 ) 
மலராகப் பரிமளிக்கும் அவருடைய இலக்கியப் 
பணி பழமையின் கனிவையும் புதுமையின் 

16. விக்டர் ஹ்யூகோ- மரகதம் ( 1948 ) 

17. பிராஸ்பர் மேரிமே - அழகுப் பேய் 
வேகத்தையும் தன்னுள்ளே கொண்டு நிற்கிறது . 

( 1960 ) 
சிறந்த சிந்தனையாளராகவும் , எழுத்துத் 

18. காஞ்சனமாலா - வங்க நாடோடிக் 
துறையில் வல்லுனராகவும் , திறனாய்வாளராக 

கதைகள் ( 1961 ) 
வும் புகழ்பெற்று விளங்கும் பி . கோதண்ட 

19. மல்லிகை 

( 1945 ) 
ராமன் அவர்கட்கு இந்த ஆண்டுக் கேடயம் 

20. ஜபயோகம் ( எம் . பி . பண்டித் ) ( 1960 ) 
வழங்குவதில் தமிழ் எழுத்தாளர் சங்கம் பெரு 

21. யோகசாதனை ( ஸ்ரீ அன்னை எழுதியது ) 
மைப்படுகிறது . 

( பிரெஞ்சிலிருந்து மொழிபெயர்த்தது ) 

( 2 - ம் பதிப்பு 1951 ) 
இந்தச் சங்கத்தின் துவக்க காலத்தில் , 22. சிந்தனையும் மின்னொளியும் 
அதன் வளர்ச்சிக்கு ஏற்பட்ட எத்தனையோ 

ஸ்ரீ அரவிந்தர் , ( 2 - ம் பதிப்பு , 1956 ) 
இடர்ப்பாடுகளைக் , காலஞ்சென்ற கல்கியவர் 23. கீதைப் பேருரை - அரவிந்தர் 
களின் துணையோடு எதிர்த்து வென்று சங்கத் 

( 1 - ம் பகுதி 1959 ) 
தின் இன்றைய வலிவுக்கும் பொலிவுக்கும் அடி 

( 2 - ம் பகுதி 1960) 
கோலியவர் பி . கோ . எந்த நிறுவனத்துக்கும் 24. அதிமானுடன் யார் ? -அரவிந்தர் ( 1944 ) 
அதன் ஆரம்ப ஐந்தாண்டு வாழ்வுதான் சோத 25. முப்பெருந்தலைவர் - அரவிந்தர் ( 1942 ) 
னைக் காலமாயிருக்கும் ; அந்தக் காலகட்டத்தில் 26. கலையும் நாடு அடையும் பயனும் 
சங்கத்தின் பொதுச் செயலாளராக அயராது 

ஸ்ரீ அரவிந்தர் ( 1943 ) 
உழைத்துச் சங்கத்தைக் காத்தவர் பி . கோ . 27. இந்திய மறுமலர்ச்சி ( 1944 ) 
இரண்டாண்டுகள் அக்காலத்தில் அவருடன் 28 , சங்கரர் பொன்மொழிகள் ( 1956 ) 


WHAT IS PUBLIC 
RELATIONS 
P 


" good performance, 
publicly appreciated 
because adequately 
coinnuunicated " 
through a class 


newspaper like 


THE HINDU 


Seleccions 


7 


Site 


Enlightened enterprise gets its case across 

to Members of Parliament and State 
Legislatures , Officials who shape and make policy in both sectors , top 
management and those in the second and third echelons and to leaders of 
public opinion through 


THE HINDU 


INDIA S NATIONAL NEWSPAPER 


power and prestige through an influential readership. 


தமிழ் நாவலின் 
வருங்காலம் 


--பி . கோதண்டராமன் 


. 


டவர் வேதநாயகம் பிள்ளை ஆவர் . 1876 - ல் 
நாவல் ஓர் இலக்கியம் ; ஒரு கலை . அது 

அவர் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் 
மக்களின் இன்பத்திற்கும் பொழுதுபோக் நாவலுக்குரிய இலக்கணங்களின்படி அமைந்த 
குக்கும் உரியதொன்றாக இருக்கலாமாயினும் , தொரு நாவலன்று . தமிழில் வசன நூல்கள் இல் 
வெறுங் கற்பனைக் கதையாக மட்டுமே இருக்க லாத குறையைப் போக்கவே அவர் அதை எழு 
முடியாது . அது வாழ்க்கையுடன் இன்றியமை தினார் . பாத்திரங்களின் மூலம் நீதிபோதனையை 
யாது தொடர்புடையதாக இருக்கவேண்டும் . வெளிப்படையாகச் செய்தது ஓர் இழுக்காகும் . 
அது சென்ற இரண்டரை நூற்றாண்டுகளாக 1893 - ல் பி . ஆர் . ராஜம் அய்யர் எழுதிய ‘ கம 
மானிட வாழ்க்கையின் எல்லாத் துறைகளையும் லாம்பாள் சரித்திரமே முதல் தமிழ் நாவலா 
தழுவியும் , குடும்ப நாவல் , சமூக நாவல் , காதல் கும் . இலக்கியமதிப்புடை அந்நாவலில் அமைப்பு 
நாவல் , துப்பறியும் நாவல் , உளவியல் நாவல் , முறை சிறந்து விளங்கியது . மாதவய்யாவின் ‘ பத் 
அரசியல் 

நாவல் , விஞ் ஞான நாவல் , மாவதி சரித்திரமும் விஜய மார்த்தாண்டமும் . 
தத்துவ ஞான நாவல் சமூகக் கருத்துக்கள் , அசல் தமிழ் நாவல்கள் .. நடேச சாஸ்திரியின் 
பிரச்சினைகள் முதலியவற்றை விளக்கும் தீனதயாளு ( 1901) ‘ திக்கற்ற குழந்தைகள் 
நாவல் ஆகியவை 

போன்ற வகை ( 1902 ), மதிகெட்ட மனைவி ( 1903 ) முதலியன 
களாக விரிந்தும் வளமுற்றும் வருகின்றது . அது ஆங்கில நாவலைத் தழுவி எழுதப்பட்டன . இவர் 
மக்களின் சரியான நடத்தையை வாசகர் மனத் களுக்குப்பின் கல்கியின் காலம்வரையில் ஆரணி 
தில் பதியவைக்கின்றது . சமூகத்தில் காணும் குப்புசாமிமுதலியார் , வடுவூர் துரைசாமி அய் 
தீமைகளை வெளிப்படுத்தி உரிய சீர்திருத்தங் யங்கார் , கே . ஆர் . ரங்கராஜு , கோதைநாயகி 
களைச் சூசகமாக வலியுறுத்துகிறது . அரசியல் அம்மாள் ஆகியோர் தமிழ் நாவல் உலகில் ஆட்சி 
துறைகளில் காணப்படும் குற்றங்களை புரிந்தனர் . ஆரணி குப்புசாமி முதலியார் 
நையாண்டி செய்கிறது . நல்வாழ்க்கைக்கான ரைனால்ட்ஸின் நாவல்களையும் மர்மக் கதைகளை 
தத்துவங்களைக் கதைப்போக்கில் மறைவாகப் யும் மொழிபெயர்த்தார் . அவற்றின் வாசகர் 
போதிக்கிறது . நிகழ்ச்சிகளைக் கூறும்போதே கள் மேலும் நாவல்கள் படிக்கவேண்டும் என்ற 
கதைமாந்தரின் குணாதிசயங்களை வெளிப்படுத்து ஆர்வம் பெற்றனர் . வடுவூர் துரைசாமி அய்யங் 
கிறது புறநிகழ்ச்சிகளையன்றி அகநிகழ்ச்சிகளை கார் ஆங்கில நாவல்களைத் தழுவித் தமிழ்நாட்டு 
யும் ஆழ்ந்து ஆராய்ந்து கூறுகின்றது . சமுதாயத் நிலைக்களத்தைப் புகுத்தி மேனகா , திகம்பர 
தின் உணர்ச்சிகளுடன் தனி மனிதனின் உணர்ச் சாமியார் போன்ற தமிழ்க் கதைகளை எழுதி 
களையும் , உள்ளத்து எழுச்சிகளைகயும் மனத் னார் . கே.ஆர் . ரங்கராஜு ராஜாம்பாள் , சந்தி 
தின் ஆழத்தில் பொங்கி எழும் எண்ணங் ரகாந்தா போன்ற துப்பறியும் கதைகளை எழுதி 
கள் , உணர்வுகள் , உள்மனத்தில் அமிழ்ந் னார் . கோதைநாயகி அம்மாள் வடுவூராரை அடி 
துள்ள உணர்வு அம்சங்கள் ஆகிய யாவற்றை யொற்றி வைதேகி போன்ற கதைகள் எழுதித் 
யும் அவை அவ்வப்போது தோன்றியவாறே தமிழ் மக்களின் கதையார்வத்தைத் தணித்து 
அது வெளிப்படுத்துகிறது . இத்தகைய நாவலை வந்தார் . பின் சீர்திருத்த , பிரசாரக் கதைகளை 
எழுதும் நாவலாசிரியன் வாழ்க்கையின் எல்லாத் யும் நீதிக்கதைகளையும் எழுதிவந்ததால் , மக் 
துறைகளையும் எல்லா அம்சங்களையும் கூர்ந்து களின் ஆர்வம் மெல்லமெல்லக் குறைந்துவந் 
நோக்கியும் , தன் உள்ளத்தில் அனுபவித்தும் , தது . 
அழகிய மொழியில் பல சுவைகளுடன் அமைத் 
தும் படைத்துத் தரவேண்டியவனாகிறான் . இங் 

கல்கி ( 1899-1954 ) தம் சொந்த முயற்சி 
ஙனம் அவன் படைத்துத்தரும் நாவல் குடிமக்க யால் முன்னுக்கு வந்து , தம் எழுத்துக்களால் 
ளின் பெருங்காப்பியமாகவே விளங்கும் என்ப பெயரும் புகழும் பெற்று , கதையுலகில் ஒரு 
தில் ஐயமில்லை . 

புரட்சியையே செய்துவிட்டார் . அவர் , தமிழ் 
மேலைநாடுகளில் தோன்றி வளர்ந்து மேலே நாவலை முதன் முதலாக நமக்களித்த ராஜம் 
குறித்த இன்றைய நிலையை அடைந்துள்ள அய்யர் , பத்மாவதி சரித்திரம் , "விஜயமார்த் 
நாவலை நம்மிடைய தோன்றி வளர்ந்துவரும் தாண்டம் போன்ற ஜனரஞ்சிதமான நாவல் 
தமிழ் நாவல் எவ்வளவு தூரம் எட்டிப் பிடித் களை அளித்த மாதவய்யா , மொழிபெயர்ப்பு 
திருக்கிறது என்பதை ஒருசிறிது ஆராய்வோம் . நாவல்களையும் தழுவல் நாவல்களையும் அளித் 

தமிழ் நாவலுக்கு முதன் முதலாக வித்திட் தனராயினும் மக்களிடையே கதைபடிக்கும் ஆர் 


21 


வத்தைப் பன்மடங்கு பெருக்கியும் படிப்போரின் குறைய முப்பதாண்டுகள் பத்திரிகையுலகில் 
தொகையைப் பன்மடங்கு அதிகரித்தும் வந்த தம் படைப்பு வேலையைச் செய்துவந்தார் . 
ஆரணி குப்புசாமி முதலியார் , வடுவூர் துரை 1928 மூதல் 1941 வரையில் ஆனந்த விகடனி ல் 
சாமி அய்யங்கார் , ரங்கராஜு ஆகியோரின் வழி பணியாற்றி வந்தபோது , கள்வனின் காதலி , 
வந்தவர்தாம் . அவர்களின் உத்திகளையும் படைப் தியாக பூமி ஆகிய இரண்டு நாவல்களையும் 
பின் ரகசியங்களையும் நன்கு கற்றிருந்த அவர் , வெளியிட்டார் . 1941 ஆம் ஆண்டு முதல் இறு 
மேலைநாட்டுத் துப்பறியும் நாவல்கள் , பரபரப்பு திக் காலம் வரையில் தாமே நடத்திவந்த 
ஊட்டும் நாவல்கள் ஆகியவற்றை இயற்றிய கல்கி பத்திரிகையில் காப்பிய ரீதியில் அமைந்த 
கலைஞர்களின் வழிமுறைகளையும் கற்றார் . தம் சிவகாமி சபதம் , பார்த்திபன் கனவு , பொன் 
காலத்திய மக்களிடையே பொங்கி வழிந்த னியின் செல்வன் , அலையோசை முதலிய புகழ் 
மொழியார்வமும் , பண்டை நாகரிகம் , பண்பாடு பெற்ற நாவல்களை எழுதி வெளியிட்டார் . 
கலைகளின் சிறப்பு - ஆகியவற்றின்பால் மேன் 
மேலும் ஏற்பட்டுவந்த பற்றுதலும் , அப்பற்று கல்கியின் காலத்தை ஒரு வளமான காலம் 
தலுக்கு ஓர் உருவும் பற்றுக்கோடும் அளிப்பதன் என்றே சொல்லவேண்டும் . அக்காலத்தில் ஒரு 
பொருட்டு வாசிக்கும் பழக்கம் பெருகி வந்த மக் 

பக்கம் வங்காளி , மராத்தி போன்ற பிற மொழி 
களிடையே வழங்கிய பத்திரிகைகளும் அவருக்கு களிலிருந்து பங்கிம் சந்திரர் , சரத் சந்திரர், 
ஆதரவாயிருந்தன . அப்பத்திரிகைகளின் மூலம் டாகுர் , காண்டேகர் ஆகியோரின் புகழ் பெற்ற 
மக்கள் பேசிய சாமானிய தமிழில் , நகைச்சுவை நாவல்கள் தமிழில் பெயர்க்கப்பட்டுவந்தன ; 
ததும்பும் இனிய எளிய நடையில் தம் சரித்திர மற்றொரு பக்கம் தமிழாசிரியர்களின் 
நாவல்களைத் தொடர்கதைகளாக அளித்தார் . சிருஷ்டிகளான குடும்ப நாவல்கள் , சமூக நாவல் 
தம் நாவல்களைப் பத்திரிகைகளின் மூலம் கள் , கிராமிய நாவல்கள் , உளவியல் நாவல்கள் 
தொடர் கதைகளாக அளித்து வாசகர்களி ஆகியவையும் , மேலைநாட்டு நாவல் முறையில் 
டையே 

பேரார்வத்தையும் பேரவாவையும் புதுப்புது விதமான நாவல் முயற்சிகளும் , காதல் 
உண்டுபண்ணியதில் தான் அவர் தனிச்சிறப்பும் நாவல்கள் , லட்சிய நாவல்கள் , அரசியல் நாவல் 
பெருமையும் உள்ளன . அவர் 1924 ஆம் ஆண்டி கள் ஆகியவையும் 

கள் ஆகியவையும் வெளிவந்தன . வங்காளி 
லிருந்து உயிர் துறக்கும் வரையில் சற்றேறக் மொழியிலிருந்தே பங்கிம் சந்திரர் , டாகுர் 


சுய 


கல்யாண காலங்களுக்கு ... 


* 


பட்டுச் சேலைகள் 
* பாவாடைத் துண்டுகள் 

* சோளி பீஸ் ரகங்கள் 


தென்னிந்தியாவிலேயே பட்டுச் சேலைகளுக்கு நற்கியாதி பெற்ற ஸ்தாபனம் 


நல்லி சின்னசாமி செட்டி 


( பனகல் பார்க் ) 


தியாகராய நகர் , சென்னை -17 . 


டெலிபோன் நெ . 444115 , 444111 


நாவல்கள் 


போன்றவர்களின் அருமையான நாவல்கள் சில விடாமல் வளர்ச்சியடைந்துவருவது கண்கூடு . 
வற்றைத் தமிழில் மொழிபெயர்த்து அளித்த இவ்வளர்ச்சியில் பங்குகொண்டுவருகிறவர் பலர் . 
பெருமை த . நா . குமாரசாமி , த . நா . சேனாபதி அவர்கள் எல்லோரையும் பற்றிக் கூறுவதற்கு 
ஆகிய இரு சகோதரர்களையே சாரும் . காண்டே இங்கே இடமில்லை . முன்னணியில் நிற்கும் ஒரு 
கர் போன்றவர்களின் மராத்திய நாவல்களை சிலரைப் பற்றி மட்டுமே குறிப்பிட முடியும் . 
மூலமொழியிலிருந்தே மொழிபெயர்த்துத் தந்த கல்கிக்குப் பின்னரும் அவர் எழுதிச் சிறப் 
பெருமை கர் . ஸ்ரீ . ஸ்ரீ . அவர்களுக்கே உண்டு . படைந்த சரித்திர நாவல் துறையிலேயே பிர 
இம்மொழிகளிலுள்ள சில நாவல்களை அ . கி . தான ஆசிரியர்கள் இன்னும் கருத்துச் செலுத்தி 
ஜயராமன் , ரா . ஷண்முகசுந்தரம் போன்றவர். வருகின்றனர் . தொடர்கதைகளை வெளியிட்டு 
கள் இந்தியிலிருந்து தமிழ்ப் படுத்தித் தந்துள் மக்களின் கருத்தையும் கவர்ச்சியையும் ஈர்த்து 
ளனர் . ஹேமா ஆனந்ததீர்த்தன் கன்னட வரும் கல்கி , ஆனந்தவிகடன் , சுதேசமித்திரன் 
மொழியிலிருந்து சில நாவல்களை மொழிபெயர்த் தினமணிக் கதிர் போன்ற பத்திரிகைகள் பல , 
துத் தந்துள்ளார் . அசல் தமிழ் நாவல்களை எழுதி மாதங்கள் ஓடும் இவர்களின் தொடர்கதைகளை 
யுள்ளவர்களில் எஸ் . வி . வி . , லட்சுமி ( திருபுர வெளியிட்டு இவர்களுக்குப் பெயரும் புகழும் 
சுந்தரி ) , பி . எம் . கண்ணன் , ரா . ஷண்முகசுந்த தேடித்தருகின்றன . இந்நாவல்கள் பல தொகுதி 
ரம் , நாரண துரைக்கண்ணன் , சரோஜா களாக வெளியிடப்பட்டுப் பெருவிலையில் விற்கப் 
ராமமூர்த்தி , குக்ப்பிரியை , அனுத்தமா ( ராஜேஸ் பட்டுவருகின்றன. இவர்களின் 
வரி பத்மநாபன் ) , சாவித்திரி அம்மாள் முதலி வெறுந் தொடர் கதைகளேயன்றி இலக்கிய 
யோரைக் குறிப்பிடலாம் . மேலை நாட்டு முறை முறையில் நன்கமைந்தவையல்ல என ஒருசில 
யில் புது முயற்சி செய்தவர்களில் மிஸ்டர் விமர்சகர்கள் கூறிவருகின்றனர். வாரந்தோறும் 
வேதாந்தம் என்னும் நாவலை எழுதிய தேவன் , மக்களின் கவனத்தைக் கவரும் பொருட்டு நான் 
பொய்த் தேவு , ஒரு நாள் என்னும் நாவல் லாசிரியர் சஸ்பென்ஸ் என்னும் தந்திரத்தைக் 
களை எழுதிய க . நா . சுப்பிரமணியன் , விதி கையாண்டுவருகின்றனர் எனக் கூறப்படுகிறது . 
வழியே , ஆசைவலை போன்ற நாவல்களை இருக்கலாம் . ஆனால் , புத்தகவடிவில் வரும்போது 
எழுதிய சுகி சுப்பிரமணியம் , தமிழ் நாட்டுக்கு இக்குறை நீக்கப்படலாம் ; அமைப்பில் உரிய 
வெளியேயுள்ள இடங்களை நிலைக்களமாக திருத்தங்கள் செய்யப்படலாம் . பத்திரிகைகளில் 
வைத்து எழுதிய மாயாவி ( ராமன்) முதலியோ தொடர்கதையாக வெளிவருவதாலேயே இந் 
ரைக் குறிப்பிடலாம் . பி . எம் . ராஜகோபாலன் நாவல்கள் யாவற்றிலும் இக்குறை காணப்படு 
சர்க்கா என்ற கிராமிய நாவலை மிக நன்றாக கிறது என்று சொல்லுவதற்கில்லை . சஸ்பென்ஸ் 
எழுதியிருக்கிறார் . நாரண துரைக்கண்ணனின் தந்திரத்தைப் பிரயோகிக்காமலேயே சில ஆசிரி 
உயிரோவியம் குறிப்பிடத்தக்கது . காதல் யர்கள் தம் தொடர்கதைகளைப் பத்திரிகைகளில் 
நாவல்களை எழுதியவர்களுள் ஆர்வி ( வெங்கட வெளியிட்டுவருவது கண்கூடு . முக்கியமான 
ராமன் ) , கி.ரா. கோபாலன் , வி . எஸ் . மணி , குறைபாடு இதுவன்று . பிரபல எழுத்தாளர்கள் 
எல்லார்வி , குமுதம் ஆசிரியர் எஸ் . ஏ . பி . அண் சரித்திர நாவலில் மட்டுமே பெருங்கருத்துச் 
ணாமலை , பகீரதன் முதலியோர் பிரதானமானவர் செலுத்திவருவதேன் ? கல்கி சரித்திர நாவல் 
கள் . அரசியல் நாவல்களை எழுதியவர்களுள் - எழுதிப் புகழடைந்துவிட்டதால் , தாமும் அதன் - 
‘ பார்வதி பி . ஏ . என்ற நாவலை எழுதிய திரு . மூலம் புகழடைந்துவிடலாம் என்ற எண்ணமா ? 
அண்ணாதுரையையும் , பஞ்சும் பசியும் என்ற 

இன்று நாவல் எழுதிப் புகழடைந்தவர்களுள் 
நாவலை எழுதிய திரு . சிதம்பர ரகுநாதனையும் வேங்கையின் மைந்தன் (சரித்திரம் ) எழுதிய அகி 
குறிப்பிடலாம் . அரசியல் நாவல் எனக் கூறத் லன் , குறிஞ்சிமலர் (சமூகம் ) எழுதிய நா . பார்த்த 
தக்க இவை ஓரளவு பிரசாரஞ் செய்கின்றன 

சாரதி , கன்னிமாடம் யவனராணி , கடல் 
வாயினும் , வரவேற்பதற்குரிய புது முயற்சிகள் . புறா முதலிய நாவல்கள் எழுதியுள்ள சாண்டில் 
வ , பு 

குறிப்பிடத்தக்கவர்கள் . மேலும் , பலர் 
ஆகியவை லட்சிய நாவல்கள் கா.சி. வேங்கட உள்ளனர் . 

தற்சமயம் விரிவாகக் கூறுவதற் 
ரமணியின் தேசபக்தன் கந்தன் , சங்கரராம் 

சங்கரராம் - கில்லை . அகிலன் அவர்களுக்குக் கற்பனையும் 
எழுதிய மண்ணாசை , மு . வரதராசனின் மலர் நல்ல தமிழ் நடையும் அமோகமாக உள்ளன . 
விழி தமிழ் நாவலுக்குப் பெருமையளிக்கும் 

நா . பார்த்தசாரதியவர்கள் தமிழ் மக்களின் 
நல்ல படைப்புக்கள் . கர்நாடக சங்கீதத்தில் 

கர்நாடக சங்கீதத்தில் பேராதரவைப் பெற்றவர் . அவருடைய குறிஞ்சி 

சைக்கலைஞனின் வாழ்க் மலரை ரசித்த அன்பர் பலரை இக்கட்டுரை 
கையை விவரிக்கும் இதய நாதம் என்னும் யாசிரியர் அறிவார் . சாண்டில்யன் வெகுகால 
நாவலைச் சிதம்பரசுப்பிரமணியன் எழுதியிருக் மாகச் சரித்திர நாவல்கள் எழுதிவருகிறார் . 
கிறார் . கல்கியின் காலத்தில் எழுதப்பட்ட கைதேர்ந்த எழுத்தாளர் . இவர்களிடம் மக்களைக் 
மொழிபெயர்ப்பு நாவல்களும் சரி , சுயப்படைப் 
புக்களும் சரி, தமிழ் நாவலுக்கு ஊட்டமும் ஆற் கவரும் ஆற்றல் 

உளது . புத்திசாலிகளான தமிழ் 
றலும் அளித்துள்ளன . 

டார்கள் . இவர்களின் எழுத்துக்களில் உயிரும் , 
கல்கிக்குப் பிறகும் தமிழ் நாவல் இடை வலிமையும் , சுவையும் உள்ளன . 

, நா . பார்த்த 


With Compliments from 


SUPASKREEN 


INDUSTRIAL SCREEN PRINTERS 


DISPLAY PRODUCERS & 
ADVERTISING CONSULTANTS 


FACTORY : 


OFFICE : 


117 , L. B. Road , 
MADRAS.41 


193 , Mount Road , 

MADRAS - 2 


PHONE : 76414 


PHONE : 81306 


WITH THE BEST COMPLIMENTS OF 


Facit Asia Ltd 


Manufacturers of 
FACIT CALCULATORS & ADDING MACHINES 


Perungudi ( via ) Thiruvanmiyur , 

MADRAS - 4 1 . 


Phone : 76056 --- 3 lines 


Gram : FACITASIA , Madras . 


24 


சாரதியிடம் அறநோக்கும் போதனையும் ஓரளவு தமிழில் வெளிவர வேண்டாமா ? ஆகஸ்ட் புரட் 
மிகுந்து . உள்ளன 

என்று 

சொல்லலாம் . சியைப் பற்றிய நாவல்களை நாம் படைக்க முடி 
இவர்களின் நூல்களை இலக்கியத் தகுதியற்றவை யாதா ? வெட்கமில்லாமல் பிற நூல்களை மொழி 
எனக் கூறுவது அடாது . 

பெயர்த்துக்கொண்டு தான் போக வேண்டுமா ? 

எம் . எஸ் . கலியாணசுந்தரம் எழுதிய இருபது 
சரித்திர நாவல்களுக்குப் பத்திரிகைகள் 
முக்கியத்துவம் தந்துவந்தன . தமிழ் நாட்டின் வருஷங்கள் ஓர் அரசியல் நாவலாக விளங்கி 
பண்டைப் பெருமை தமிழ் வாசகர்களுக்கு இன்ப யிருக்கலாம் . ஏனோ ஆசிரியர் அதை வெறும் 
மூட்டும் விஷயமாகும் . இதைப் பயன்படுத்திப் வாழ்க்கை வரலாறாக ஆக்கிவிட்டார் ! நம் நாட் 
பணம் சம்பாதிக்கும் கருத்து வெகுகாலம் நீடித் டில் இன்று கலப்பு மணங்கள் நடந்துவருகின் 
திருக்கப்போவதில்லை . பத்திரிகைகளின் ஆதர 

றன. தமிழ் எழுத்தாளன் இக் கலப்பு மணங் 
வில்லாவிடில் எழுத்தாளர் வேறு விஷயங்களில் களைக் கூர்ந்து நோக்கி அற்புதமான நாவல்கள் 
தம் கருத்தைச் செலுத்தியாக வேண்டும் . 

எழுதலாம் . இந்த அணு யுகத்தில் நம் நகரங்களி 

லும் கிராமங்களிலும் புரட்சிமயமான மாறுதல் 
ஏற்கெனவே தலைசிறந்த எழுத்தாளர் வேறு கள் நடந்துவருகின்றன . புதிய முறைகளில் 
வகைகளில் கருத்துச் செலுத்தி வருகின்றனர் . நாவல் எழுதுவதற்குரிய விஷயங்கள் பல காண் 
தி . ஜானகிராமன் , தஞ்சைப் பிராந்திய நாவல் கின்றன . தமிழ் எழுத்தாளன் இனி வீட்டில் 
கள் சில மிக அருமையாக எழுதியிருக்கிறார் . இருந்துகொண்டே நாவல்கள் எழுதலாகாது . 
அவரது மலர் மஞ்சமும் ‘ மோகமுள்ளும் வெளியே சென்று முகாம் போட்டு ஆறு மாதங்க 
அபூர்வமான படைப்புக்கள் . கிருத்திகாவின் ளேனும் தங்கி , மக்களையும் ஊரையும் இயற்கை 
வாஸவேச்வரமும் சத்யமேவ வும் 

நல்ல 

யையும் கூர்ந்து கவனித்துத் தான் சேகரித்த 
படைப்புக்கள் . கிராம , நகர மக்களின் ஆசா விஷயங்களின் அடிப்படையில் எழுதவேண்டும் . 
பாசங்களையும் -விருப்பு வெறுப்புக்களையும் , எழுத்தாளர் சங்கம் திட்டம் போட்டுத் தமிழ் 
கிராமங்களில் படையெடுத்து வரும் கம்யூனிஸ நாவலை வளர்க்கவேண்டும் . நல்ல கதைகளை 
மனப்பான்மையையும் நன்குசித்திரித்திருக்கிறார் . வேண்டும் படாதிபதிகள் மேதையுள்ள எழுத் 
அவரது நடையில் கவிதையும் அழகும் நிரம்ப தாளர்களுக்கு உதவ முன்வரவேண்டும் . இந்திய 
உள்ளன . புதிய இக்காலத்தில் உவமைகளுக்கு அரசாங்கம் வெளி ராச்சியங்களுக்குச் செல்ல 
ராஜம் கிருஷ்ணனின் குறிஞ்சித் தேன் மிக விரும்பும் நாவலாசிரியருக்குப் பணவுதவி செய்ய 
நல்ல படைப்பு- அமுதமாகி வருக , வருங்கால வேண்டும் . 
நாவல் . அதை அடியொற்றி மேலும் பல நாவல் 
கள் வெளிவந்து தமிழ் நாவலுக்குப் புத்துயிர் யின் பல துறைகளையும் கண்டறிந்தும் அனுபவித் 

எழுத்தாளன் வெளியே சென்று வாழ்க்கை 
அளிக்கவேண்டும் . 

தும் எழுதினால் தான் அவன் எழுதும் நாவல் 
அரசியல் நாவல்கள் தமிழில் மிகக் குறைவு . உயிர்ச்சக்தியுடையதாக இருக்கும் . தமிழ் நாவ 
பங்கிம் சந்திரர் எழுதியுள்ள ஆனந்த மடம் லின் வருங்காலம் எழுந்தாளனின் கையில் 
அப்பாஸ் எ ழு திய இங்குலாப் , சரத் உள்ளது . சரித்திர நாவல் போதும் ; பிறவகை 
சந்திரரின் பாரதி இவைபோன்ற நூல்கள் நாவல்களை எழுதுவோமாக . 


எழுத்தாளர் நாட்டின் உணர்ச்சிமயமான 

ஊதுகுழல் ! 
அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் ! 


* 


கலைஞன் பதிப்பகம் 

தியாகராய நகர் , சென்னை -17 


stige 
கிறுகிறுக்க வைக்கும் காலை நேர 

வேலைக்கஷ்டத்தைச் சமாளியுங்கள் . 
சில நிமிடங்களில் பிரஸ்டிஜ் 
முறையில் சமையலை முடியுங்கள் . 


* 


ஐந்து மாடல்களிலிருந்து உங்கள் 
பிரிஸ்டிஜைத் தேர்ந்தெடுங்கள் : 


1 


பிரஸ்டிஜ், நேரம் , பணம் , எரிபொருள் செலவை ஐந்தில் ஒரு பங் 
காகக் குறைப்பதுடன் சமைத்த பண்டங்களின் போஷாக்குச் சக்தியையும் 
பாதுகாக்கிறது இருவருக்கோ, பத்துபேருக்கோ , நிமிடங்களில் சமையல் 
தயார் ! எதிர்பாராத விருந்தினர் வருகை ஒரு பிரச்சினை யே இல்லை . 
உங்கள் பாத்திரங்களை யே கூட பிரஸ்டிஜில் உபயோகிக்கலாம் ஒவ்வொரு 
குடும்பத்திற்கும் ஏற்ற அளவில் கிடைக்கிறது . பத்திரமானது பன்னி 
ரண்டு வயதுச் சிறுமியும் கையாளக்கூடியது 400,000 குடும்பத்தலைவி 
களின் அனுபவபூர்வமான தேர்வு . 
விற்பனைக்குப் பிறகு பழுது பார்த்துத்தரும் சேவையை இந்தியா முழு 
வதும் அளிப்பது பிரஸ்டிஜ் ஒன்றே 
PREETI ப்ரீத் பாத்திரங்களை உபயோகித்து உங்கள் சமையலறையை 
நவீனமயமாக்குங்கள் 

பிரஸ்டிஜ் வாழ்நாள் முழுவதும் 
உழைக்கும் ஓர் பிரஷர் குக்கர் 


Prestige 


மாடல் 77 
4.5 லிட்டர் 
ஹை.டோம் 
5.75 லிட்டர் 
மாடல் 777 

6.5 லிட்டர் 
ஸுபர் ஹைடோம் 

7.5 லிட்டர் 
ஸீனியர் 9.5 லிட்டர் 


தயாரிப்பாளர் ; டி டி . ( பிரைவேட் ) லிமிடெட் , தூரவாணி நகர் , பெங்களூர் -16 .ttp 40431 


NE ) தேசிகப் பிள்ளை 


[ பகவதி ஜயராமன் ] 
திரு. ரா . தேசிகப் பிள்ளை அவர்கள் களுக்குக் கட்டுரை எழுதி அனுப்பினார் . அக்கட் 

டுரைகள் பத்திரிகையாளர்களாலும் பிற அறி 
ஃபிரஞ்சுக்காரர்கள் ஆதிக்கம் வகித்திருந்த புதுச் ஞர்களாலும் மிகவும் பாராட்டப்பட்டன . புதுச் 
சேரியில் 1898 ஆம் வருடம் மார்ச்சு மாதம் 23 - ம் சேரியில் உள்ள * கல்விக் கழகம் என்னும் 
தேதி பிறந்தவர் . புதுச்சேரியில் இருந்த ஒரு அமைப்பு இவரால் நிறுவப்பட்டுத் தமிழ்மொழிக் 
பெரிய யாதவக் குடும்பத்தின் வழிவந்தவர் கும் இலக்கியத்துக்கும் அரும்பணி ஆற்றிவரு 
அவர் . அங்கு ஒரு காலத்தில் புகழ் பெற்ற கிறது . இக்கழகத்துக் கூட்டங்களில் தலைமை 
ஊர்த்தலைவராக விளங்கிய கோவிந்த பிள்ளை வகிக்காத அல்லது சொற்பொழிவு நிகழ்த்தாத 
அவர்களின் கொள்ளுப் பேரர் . யாதவர்களின் தமிழ் அறிஞர்கள் தமிழகத்தில் இல்லை எனலாம் . 
வளமையிலும் வளர்ச்சியிலும் மிகுந்த அக்கறை இது வெளியிட்ட வெள்ளி விழா மலர் மிகச் சீர் 
கொண்டு அச்சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக மையாக அமைந்த ஒரு தொகுப்பு நூலாகும் . 
இருந்தவர் கோவிந்த பிள்ளை . அவர்களிடையே 
ஏற்பட்ட சச்சரவுகளைத் தீர்த்து அவர்கள் நேசத் புதுச்சேரியில் ஃபிரஞ்சுக்காரர்கள் ஆதிக்கம் 
துடனும் ஒற்றுமையாகவும் இருக்க அவர் வழி வகித்துவந்த காலத்தில் , ஆனந்தரங்கம் பிள்ளை 
வகுத்தார் . - ஊர்த் தலைவராக விளங்கியதால் என்னும் செல்வர் டியூப்ளே துரைக்குத் தலைமை 
அவருக்குத் தண்டனையதிகாரமும் இருந்தது . மந்திரியாக ( திவானாக ) இருந்தார் . அவர் 
அவர் சிலருக்கு வழங்கிய தண்டனைகள் பத்திரங் வெறுஞ் செல்வராகமட்டும் இல்லாமல் சிறந்த 
களில் பதிவு செய்யப்பட்டு அவை தேசிகப்பிள்ளை தமிழ் இரசிகராகவும் ஃபிரஞ்சு வித்தகராகவும் 
குடும்பத்தாரிடம் இன்றும் காணப்படுகின்றன . திகழ்ந்தார் . பல புலவர்களை ஆதரித்து மக்கள் 
தேசிகப் பிள்ளையின் பாட்டனார் முத்துசாமிப் நலத்தை ஓம்பியதுமன்றி , அவர்தம் காலத்து 
பிள்ளை சிறந்த வணிகர் ; இவர் தகப்பனார் இராஜ நிகழ்ச்சிகளைச் சரளமாகத் தமிழில் நாட்குறிப்பு 
கோபாலப் பிள்ளை புதுச்சேரி அரசாங்க நிதித் ( Diary ) எழுதிவந்தார் . அந்நாட்குறிப்பிலிருந்து 
துறையில் தலைமை எழுத்தராக இருந்தவர் . இத் 18 - ம் நூற்றாண்டைய அரசியல் , சமுதாய , 
தகைய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தேசிகப் பொருளாதாரச் செய்திகள் பலவற்றை நாம் 
பிள்ளை 

அறிந்துகொள்ள முடிகிறது . 18 - ம் நூற்றாண் 

டின் தமிழ் மொழிநடையினைத் தெரிந்துகொள்ள 
மூன்று ஆண்டுகள் தாய்மொழியான தமி வும் இது மிகவும் உதவி செய்கிறது . இந்நாட் 
ழைக் கற்ற பிறகு , தேசிகப் பிள்ளை ஃபிரஞ்சு குறிப்பு ஏறத்தாழ ஆறு , ஏழு பாகங்களாக 
பள்ளியில் சேர்ந்தார் . தொடக்கத் தேர்வுகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது ; இதனை ஆங்கிலத் 
வெற்றி பெற்றுப் புதுவை ஃபிரஞ்சு கல்லூரியில் திலும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் . நாட்குறிப் 
சேர்ந்தார் . அங்கு பி . ஏ . பட்டம் பெற்றுச் சட் பில் சுவையான நிகழ்ச்சிகளும் குறிப்புகளும் 
டம் படிக்கத் தொடங்கினார் . பி . எல் . தேர்வில் நிறையக் கிடைக்கின்றன . இந்த ஆனந்தரங்கம் 
தேறிச் சட்டக் கல்லூரியைவிட்டு அகன்றார் . பிள்ளையைப் பற்றித் தேசிகப் பிள்ளைதாம் 
ஃபிரஞ்சு இந்திய அரசாங்கம் 

வழங்கிய 1944 - ல் முதன் முதலாக ஒரு வாழ்க்கை வர் 
உதவிச் சம்பளத்தைக் கொண்டு மேற்படிப்புக்கு லாறு எழுதி வெளியிட்டார் . இந்நூல் சென்னை 
ஃபிரான்ஸ் தேசத்துக்குப் போக இருந்தார் . பல்கலைக்கழக இடைநிலை வகுப்புக்கும் ( Inter 
ஆனால் , எதிர்பாராத சூழ்நிலைகளால் அவர் கடற் mediate ) சென்னை அண்ணாமலைப்பல்கலைக்கழகப் 
பயணம் தடைப்பட்டது . 1921 ஆம் வருடம் புகுமுக வகுப்புக்கும் ( Entrance ) 
அவர் மொழிபகர்ப்பாளர் ( interpreter ) தேர் நீண்ட காலம் வைக்கப்பட்டிருந்தது . 
வில் வெற்றி பெற்றுப் புதுவைப் பொதுத்துறை 
நீதிமன்றத்தில் ( Civil Court ) இளநிலை மொழி வைணவக் குடும்பத்தில் பிறந்த தேசிகப் 
பகர்ப்பாளராக நியமிக்கப்பட்டார் . 

பிள்ளைக்குத் தமிழ் வைணவ இலக்கியத்தில் மிக்க 

ஈடுபாடு இருப்பது இயல்புதான் . வைணவ தத் 
தேசிகப் பிள்ளை அவர்களுக்கு இளமை துவத்தின் நுட்பங்களைக் கூர்ந்து உணர்ந்தவர் 
யிலேயே இலக்கியப் பற்று உண்டு . சட்டப் இவர் . வைணவச் சித்தாந்தத்தை ஆழமாகப் 
படிப்புப்படித்தவுடன் தமிழை அவர் சிறப்பாகக் பயின்று அவற்றைத் தமிழ் மக்களிடையே எளி 
கற்கத் தொடங்கினார் . தமிழ் வைணவ இலக்மையாகப் பரவச் செய்ய வேண்டும் என்பது 
கியம் அவரைப் பெரிதும் கவர்ந்தது . பத்திரிகை இவர் விருப்பம் . முடிந்த போதெல்லாம் நய 


பாடமாக 


27 


மான வைணவப் பிரச்சாரத்துக்கு இவர் தம் குத் தமிழ் , ஃபிரஞ்சு மொழிகளோடு ஆங்கில 
காலத்தைச் செலவழித்திருக்கிறார் . 1958 - ல் மும் நன்கு தெரியும் . கல்லூரியில் அவருக்கு 
புதுச்சேரியில் முதன் முதலாக ஒரு வைணவ ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக இருநிதிருக் 
மாநாட்டை இரண்டு நாட்கள் வெற்றிகரமாக கிறது . ஆங்கில இலக்கியங்களிலும் அவருக்குத் 
நடத்தினார் . அதில் தமிழகத்தின் வைணவ் வித் தோய்ந்த புலமை உண்டு. புதுச்சேரி நீதிமன் 
தகர் பலர் பங்கு கொண்டு திருமாலியத்தின் றங்களில் இவர் ஆங்கில மொழிபகர்ப்பாளராக 
மேன்மையை எடுத்துக்கூறினர் . புதுவை வரத வும் பதவி வகித்திருக்கிறார் . 
ராஜ பெருமாள் கோவிலில் திருமால் திருநெறி 
மன்றம் என்றுஓர் அமைப்பை நிறுவி , போற்றத் 

பிள்ளை அவர்களுக்குச் சமயக் காழ்ப்புச் சிறி 
தக்க விதத்தில் வைணவத் தொண்டு புரியவைத் தும் கிடையாது . ஒரு சீரிய வைணவராயினும் , 
தவர் இவரே . 1963 - ல் சென்னையில் நடந்த மற்றச் சமயங்களில் உள்ள மேன்மைகளைப் 
38 - வது வைணவ மாநாட்டுக்குத் தலைமை போற்றிப் புகழ் செய்ய அவர் எப்போதும் பின் 
தாங்கி ஓர் அழகிய உரையை இவர் நிகழ்த்தி தங்கியதில்லை . வைணவத்தை ஒப்பச் சைவமும் 
யிருக்கிறார் . அண்மையில் வேதாந்த தேசிகர் தென்னகத்தின் பழம்பெருஞ் சமயம் என்பதை 
வரலாறு என்னும் நூலையும் , மாறன் என்னும் அவர் என்றும் மறுத்ததில்லை . சைவ இலக்கியங் 
நம்மாழ்வார் ” என்னும் நூலையும் எழுதி வெளி களில் மேதக்கனவற்றையும் ஃபிரஞ்சு மொழியில் 
யிட்டிருக்கிறார் . இவை வேதாந்த தேசிகரைக் அழகாகப் பெயர்த்திருக்கிறார் . 1954 - ல் நீதித் 
குறித்தும் நம்மாழ்வாரைக் குறித்தும் அரிய துறையிலிருந்து ஓய்வு பெற்றவுடன், ஃபிரஞ்சு 
செய்திகளை உணர்த்துகின்றன . 

இந்தியவியல் ஆராய்ச்சிமனையில் ( French Insti 

tute of Indology ) ஆராய்ச்சி வல்லுநராகப் 
தேசிகப் பிள்ளை அவர்களின் முதன்மையான பணியாற்றி வருகிறார் . திருவிளையாடற் புரா 
இலக்கியத் தொண்டு , தமிழ் இலக்கியங்களை ணம் , காஞ்சிப் புராணம் , கந்த புராணம் 
ஃபிரஞ்சு மொழிக்குக் கொண்டுபோனது தான் . 

என்னும் மூன்று சிறந்த சைவ நூல்களை ஃபிரஞ் 
ஃபிரஞ்சு மொழியை இவர் நன்கு கற்றிருப் சில் பாடல்களாகவே மொழிபெயர்த்து , அவை 
பதால் , பாடல் வசனம் எதையும் இவரால் தமி 

களை முறையே 1960 , 1964 , 1966 - ம் வருடங் 
ழிலிருந்து ஃபிரஞ்சு மொழிக்குச் சுலபமாக எடுத் 

களில் வெளியிட்டுள்ளார் . சைவ சிந்தாந்த 
துச் செல்ல முடிகிறது . பன்னிரண்டு ஆழ்வார் 
களுள் ஒருவராக வைத்துப் போற்றப்படும் 
புனிதத்திரு ஆண்டாளின் திருப்பாவையை இவர் 
1952 - ல் பாடலாகவே மொழிபெயர்த்தார் . 
‘ திருப்பாவை யின் இயற்கையான இசைத்திற 

தயாராகிறது ! 
மும் கவிவளமும் ஃபிரஞ்சு மொழிக்குச் சென்று 

* தித்திக்கும் தமிழ் நடை ! 
ஃபிரஞ்சு அறிஞர்களின் உள்ளத்தைக் கொள்ளை 
கொண்டன . ஃபிரான்ஸில் இதற்குச் சீரிய 

* தெய்வத் தமிழ் நாட்டின் 
வரவேற்புக் கிடைத்தது . 1959 - ல் இவர் கலை 
மகளைப் பற்றிய சில கவிதை நூல்களை ஃபிரஞ் 

* மகோன்னத சரித்திர நாவல் ! 
சுக்குக் கொண்டுபோனார் . கம்பரின் சரஸ்வதி 
அந்தாதி , குமரகுருபரரின் சகலகலாவல்லி 

கோவி . மணிசேகரன் 
மாலை இவை இரண்டும் மொழிபெயர்ப்பாயின . 
இம்மொழிபெயர்ப்புக்குப் புதுச்சேரி ஃபிரஞ்சு 
கல்விமனையின் ( The French Institute of Pon 

எழுதிய 
dicherry ) இயக்குநரான ( Director ) டாக்டர் 
ஜே . ஃபீலியோசா (Dr. J. Filliozat ) முன்னுரை 
கொடுத்திருக்கிறார் . இதற்கு ஃபிரஞ்சு 
கர்களிடம் நல்ல ஆதரவு கிடைத்தது . 
இம்மொழிபெயர்ப்பினால் பிள்ளை 

இரண்டு பாகங்கள் - இருபத்தைந்து ரூபாய் 
கள் ஃபிரஞ்சு அரசாங்கத்தின் நன்மதிப்பைப் 
பெற்றார் . Chevalier de l Ordre de1 Etoiled 
Arjunan என்னும் பட்டமும் , Chevalier de l வைரம் பதிப்பகம் 
Ordre del Etoile Noire de Benin என்னும் 
பட்டமும் சிறப்புப்பட்டங்களாக அவருக்கு வழங் 50 , பெல்ஸ் ரோடு , சென்னை -5 . 
கப்பட்டன . அவருடைய இலக்கியப் பணியைப் 
போற்றி ஃபிரஞ்சு தேசக் கல்வியமைச்சர் , Offi 
cier d Academe ( கல்விக் கழக மேலதிகாரி ) 
என்னும் விருதை ஈந்தார் . பிள்ளை அவர்களுக் 


மீனவன் நண்பன் 


வாச 


அவர் 


நுணுக்கங்களைக் கூர்ந்து உணர்ந்து ஃபிரஞ்சு ஆக் யிலிருந்து ரோட்டிரவ் , பெர்னார்டின் டி புனித 
கம் செய்திருக்கும் இவர் திறத்தை ஃபிரஞ்சு அறி பியர் , சேவியர் டி மெய்ஸ்திரே முதலிய ஆசிரியர் 
ஞர்கள் மெத்தப் பாராட்டுகின்றனர் . தற்போது களின் நூல்களையும் தமிழில் கொண்டுவந்திருக் 
மேலதிகாரிகளின் விருப்பப்படி , பிள்ளை அவர்கள் கிறார் . 
பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் 

அமைதியான நோக்கும் , இனிமையான முக 
புராணத்தை மொழிபெயர்த்துவருகிறார் . 

மும் , இங்கிதமான பழக்கவழக்கங்களும் உடைய 
தேசிகப் பிள்ளைக்குத் தம் சமூகத்தின் மீதும் பிள்ளை அவர்கள் ஓர் ஆன்று அவிந்து அடங்கிய 
மிக்க பற்று உண்டு . ஆயர்குல முன்னேற்றத் சான்றோர் . சிறிதும் தற்பெருமையோ தன் 
துக்கு அவர் தம்மால் இயன்றதைச் செய்துள் முனைப்போ இல்லாமல் , தம் கல்வியையும் மற்ற 
ளார் . புதுச்சேரியில் யதுகுல சங்கம் என்று வர்க்குப் புலப்படுத்தாமல் , பொறுமையாக இலக் 
ஓர் அமைப்பை ஏற்படுத்தி , நெடுங்காலமாக 

சியப் பணி புரிந்துவருகிறவர் இவர் . அறுபத் 
அதற்குத் தலைவராக இருந்து வருகிறார் . தமி 
முகத்து யாதவர் சங்க மாநாடுகள் பலவற்றுக் தொன்பது வயது நிரம்பிய பிள்ளை அவர்கள் 
குத் தலைமை தாங்கிச் சிறப்பித்திருக்கிறார் . இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து பிற மொழித் 

ஆயர் ஏறு என்று ஒரு பத்திரிகையைச் சில தமிழ்த் தொண்டைத் தொடர்ந்து நடத்தவேண் 
காலமாக நடத்திவந்திருக்கிறார் . 1952 - ல் வேத டும் என்பது நம் விருப்பமாகும் . இவருக்குத் 
புரீஸ்வரர் கோவிலில் நிறுவப்பட்ட பொது நூல் தமிழ் எழுத்தாளர் சங்கம் - இந்த ஆண்டு பதக் 
நிலையம் , படிப்பறைக்குப் பொதுச்செயலாள கம் அணிவித்துப் பெருமைப்படுத்துவதில் மிக்க 
ராக இருந்துவருகிறார் . பிள்ளை ஃபிரஞ்சு மொழி மகிழ்ச்சியடைகிறது என்பதில் ஐயம் என்ன ? * 


WITH BEST COMPLIMENTS FROM 


SOUTHERN STRUCTURALS LIMITED 

Wagon Builders and Structural Engineers. 


FACTORY OFFICE : 


REGISTERED OFFICE : 
19 , Cathedral Road , 
( GDC Building , 
MADRAS - 6 


Pattabiram 


பிரஞ்சுக்காரரின் தமிழ்த் தொண்டு 


ப ரா . தேசிகன் 


E5 


ன . 


தமிழ் ஓர் உயர்தனிச் செம்மொழி . இதன் கொண்டு தங்கள் மதத்தை வளர்க்க முற்பட் 

முறையிலேயே , தமிழ் கற்று அதன் உதவி 
அருமையும் பெருமையும் தமிழரல்லாத பிறர் டார்கள் . பெறேன் ( Perrin) , துய்புவா ( Du 
மனத்தையும் கவர்ந்துள்ளன . வேற்று நாட் bois ) , துய்ப்புய் (Dupuis ), முசே ( Mousset ) , மகி 
டார் பலர் தமிழைக் கற்றுப் போற்றினர் . அவ ( Maguy ) , லெகுஸ்த் ( Legoust ), லாப் ( Lap ) முத 
ருள் சிறப்பாகக் குறிக்கத்தக்கவர் பிரஞ்சுக்காரர் லியவர்கள் இத்துறையில் பணிபுரிந்த அறிஞர் 
ஆவார் . 

கள் ஆவார்கள் . 
பதினேழாவது நூற்றாண்டில் - பிரஞ்சுக் 

* மேலே கண்ட இருதிறத்து மக்கள் தவிர 
காரர் இந்தியாமீது தம் கருத்தைச் செலுத் சமயச் சார்பின்றித் தனிப்பட்டவர் பலர் தமி 
தினர் . மேற்குக் கரையில் சில விடுதிகளை அமைத் ழின்பால் ஆர்வங் கொண்டு அதனைக் கற்றனர் . 
தனர் . பிறகு புதுச்சேரியில் குடியேறினர் . அதன் அவர்களுள் சிறப்பாகக் குறிக்கத்தக்கவர் எது 
பின் பிரான்சு நாட்டுக்கும் இந்தியாவுக்கும்- வார் அரியேல் ( Edouard Ariel ) என்பவராவார் . 
சிறப்பாகத் தமிழ் நாட்டிற்கும் , நெருங்கிய இவர் 1844 ஆம் ஆண்டில் புதுச்சேரிக்கு : வந் 
தொடர்பு ஏற்பட்டது , அரசியல் ,வாணிபம் முத தார் . கடற்படைக்கு உதவித் தளகர்த்தராகப் 
லிய துறைகளில் ஏற்பட்ட இத்தொடர்பு கலா பணிபுரிந்து 1854 ஆம் ஆண்டில் புதுச்சேரியில் 
சாரத்திலும் கால்கொண்டது . இக்கலாசாரத் காலமானார் . இந்தப் பத்தாண்டுக் காலத்தில் 
தொடர்புக்கு அடிப்படையாயிருந்தது மொழி அவர் தமிழை முறையாகப் பயின்று நல்ல தமி 
யாகும் . மொழியென்னும்போது இங்குத் தமிழ் அறிவு பெற்றார் ... ஓலைச்சுவடிகளையும் அச்சிட்ட 
மொழியே என்பதை எடுத்துக் கூறவேண்டிய நூல்களையும் ஏராளமாகத் தொகுத்தார் . அவை 
தில்லை . 

அனைத்தும் பாரீசு - தேசீய நூல் நிலையத்திற்குக் 
தமிழின் தொன்மை , இனிமை , செம்மை , 

கொடுக்கப்பட்ட 
தனிமை , உயர்வு , செறிவு முதலியனவெல்லாம் தமிழ் கற்றுத் தமிழறிவு பெற்றதோட 
பிரஞ்சுக்காரரின் மனத்தைக் கவர்ந்தன . தமிழர் மைந்தவர்கள் ஒரு புறமிருக்க , தமிழைக் கற்றுத் 
தம் மொழியைத் தெய்வமாகவும் தாயாகவும் தமிழைப் பற்றிப் பிரஞ்சு மொழியில் நூல்களும் 
போற்றி வணங்குவதை அறிந்து அவர்கள் வேறு பல கட்டுரைகளும் எழுதிய பிரஞ்சுக்கார 
வியந்து மகிழ்ந்தனர் . தமிழைக்கற்க அவர்களுள் ரும் உண்டு . எழேன் புய்ர்னூப் ( Eugene Burno 
பலர் ஆர்வங் கொண்டனர் . 

uf ), லாங்லேஸ் ( Langles ), தெவேஜ் ( Devez ) , 
உத்தியோக முறையிலோ அல்லது கிறித்துவ 

பரீக்தெ போந்தேனிய ( Barrigue de Fontainieu ) 
மதப் பிரசாரங் கருதியோ புதுச்சேரிக்கு வந்த முதலியோர் இத்துறையில் சிறந்து விளங்கியவர் 

களாவார்கள் . 
பிரஞ்சுக்காரர் சிலர் தனி முறையில் தமிழ் கற்ற 
னர் . இவர்களுள் சிறப்பாகப் பாதிரிமார்களே பிரஞ்சுக்காரர் ஆர்வங்கொண்டு தமிழைக் 
பேரூக்கங் கொண்டு விளங்கினர் . தங்கள் நாட்டு கற்க முற்பட்டதனால் பாரீசு நகரத்தின் பல் 
மக்களுக்குத் தமிழ் கற்பிப்பதற்காகவே தமி . கலைக் கழகத்தில் தமிழ்ப் பிரிவு ஒன்று , 1879 
ழைப் பற்றிய நூல்கள் சில எழுதினர் . பிரஞ்சு- ஆம் ஆண்டில் ஏற்பட்டது . அக்காலத்தில் பிரஞ் 
தமிழ் , தமிழ் - பிரஞ்சு அகராதிகளும் தொகுத் சிந்திய அரசியல் அமைப்புப்படி பிரஞ்சிந்தியா 
தனர் . 

வின் பிரதிநிதியாகப் பாரீசுப் பாராளுமன்றத் 

திலிருந்தவர் ழுய்ல் கொதேன் ( Jules Godin ) 
பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத் என்ற பிரஞ்சுக்காரர் .இவருக்கு ஏற்பட்ட புதுச் 
தில் ழேசூய்த் (Jesuite ) சங்கத்தைச் சேர்ந்த மத சேரியின் தொடர்பால் இவர் உள்ளத்தில் தமி 
போதகர் பலர் தமிழ் கற்றனர் . பிரஞ்சுக்காரர் ழார்வம் பெருகிற்று . பாரீசில் - தமிழைக் கற் 
களுக்கென்றே தமிழ்ப் பாடநூல்கள் எழுதினர் . பிக்க வேண்டுமென்று எண்ணினார் . இது குறித் 
இப்பணி புரிந்தவர்களுள் கீழ்க்கண்டவர்களைச் துப் பெருமுயற்சி செய்தார் ; வெற்றியும் பெற் 
சிறப்பாகக் குறிக்கலாம் : புஷே (Boucher ), றார் . பாரீஸ் பல்கலைக் கழகத்தின் தமிழ்ப் பிரிவு 
தே லா லான் ( De la Lane ) , பூஜ் ( Bouzes ), கல் - அவ்வெற்றியைக் குறிப்பதாகும் . மாணவர் பலர் 
மேத் ( Calmethe ) , கர்காம் ( gargame) . அத்தமிழ்ப் பிரிவில் சேர்ந்து தமிழ்ப் பயிற்சி 

கத்தோலிக்க மத குருக்கள் கூட மேற்கண்ட பெற்றனர் . 
வர்களைப் போலவே , அவர்கள் கையாண்ட ழுய்ல் கொதேன் தமிழ்க் கல்வியைப் பாரீ 


( Perre Meil ) என்பவர் இருபதாம் நூற்றாண் 
ad 
சில் முறையான வகையில் பல்கலைக் கழகத்தின் மொழியில் தேவதாசிப் பாட்டு தெருப்பாட்டு 
மூலம் போதிக்க ஏற்பாடு செய்தாரெனினும் , என்ற தலைப்புகளில் சில பாட்டுகளைப் பிரஞ்சு 
அவருக்கு முன்னரே லாங்க்ளேஸ் ( Langles , புர் மொழியில் தந்திருக்கிறார் . வல்லே தெ விரிவீல் 
னூப் ( Bournouf ) என்பவர்களின் முயற்சியால் - ( Vallet de Viriville) என்பவர் தமிழில் வசன 
தற்காலிகமாக ஒரு தமிழ் வகுப்பு கீழ்நாட்டு மும் பாட்டும் கலந்திலங்கும் வாசகப்பா ஒன்று 
மொழிக் கல்விச்சாலையில் தொடங்கப்பட்டுச் இயற்றியுள்ளார் . அதற்கு எஸ்தாக்கியர் வாச 
சிறிது காலம் நடந்தது . 

கப்பா என்பது பெயர் . எஸ்தாக்கியர் ( Saint 

Eustache ) வரலாற்றை விளக்குவதே அவ்வாச 
தமிழ் மொழியைத் தங்கள் நாட்டில் வளர்ப் கப்பா . அது 1837 ஆம் ஆண்டில் இயற்றப் 
பதற்காகத் தொண்டு புரிந்த வேறு பல பிரஞ்சு பட்டு 1845 ஆம் ஆண்டில் புதுச்சேரியில் நடிக் 
அறிஞர்களும் உண்டு. தமிழைப் பற்றியும் தமிழ் கப்பட்டது . 
கற்கவேண்டிய முறையைப் பற்றியும் இவர்கள் 
எழுதியுள்ளார்கள் . தமிழிலுள்ள அரிய நூல் - ப்ளேன் ( Blin ) என்னும் பெயருடைய போர் 
களையோ அல்லது அரிய நூல்களின் சிறப்பான வீரர் ஒருவர் பிரான்சு நாட்டினின்று புதுச் 

பிரஞ்சு மொழியில் மொழி சேரிக்கு வந்தார் . இங்கு வந்ததும் அவர் தமிழ் 
பெயர்த்தும் தமிழ்த் தொண்டு புரிந்துள்ளார் மொழியில் பற்று மிகக்கொண்டு அதனைக் கற்று 
கள் . இத்துறையில் - ஈடுபட்ட பெருமக்களுள் அகராதித் தமிழ் என்னும் ஒரு நூலை இயற்றி 
கீழ்க்கண்டவர்கள் சிறப்பானவர்கள் . 

னார் . அந்நூல் பாரீசில் அச்சிடப்பட்டு வெளிவந் 

தது . ழுலியேன் வேன்சோன் ( Julien Vinson ) 
சொன்னரா (Sonnerat ) என்னும் பெயரி என்பவர் தமிழ் மொழியில் பேரார்வங் கொண்டு 
னர் தமிழ் எழுத்தின் அமைப்புமுறை என்ற அதனை நன்கு கற்று அம்மொழிபற்றி நூல்கள் 
தொரு நூலினைப் பிரஞ்சு மொழியில் 1806 ஆம் பல 

பல இயற்றியுள்ளார் . இவர் தம் தந்தையோடு 
ஆண்டில் வெளியிட்டார் . பரீக்தெ போந்தேனிய புதுச்சேரிக்கு வந்தார் . தமிழ் பயின்றார் . தமிழ்ப் 
( Barrigue de fontainieu ) என்பவர் திருக்குற புலவர்கள் பலரை அணுகி அவர்கள் ஆதரவைப் 
ளின் காமத்துப்பாலைப் பிரஞ்சு மொழியில் தந் பெற்றார் . உ . வே . சாமிநாதய்யர் , வேதாசலம் 
திருக்கிறார் . அபே துய்புவா ( Abbe Dubois ) என் பிள்ளை , பண்டிதர் சவரிராயர் , காரைக்கால் 
எனும் பெயரினர் பஞ்சதந்திரம் பரமார்த்தகுரு ஐயாக்கண்ணனார் , ஐயாசாமிப் புலவர் முதலிய 
முதலிய கதைகளைப் பிரஞ்சு மொழியில் தந்திருக் தமிழ்ப் பெரியார்களின் அன்பையும் ஆதரவை 
கிறார் . முசேதுய்புய் ( Mousset Dipuis ) இவர் யும்பெற்றார் . தமிழ்ப்பாடநூல் என்னும் பெயரில் 
கள் இருவரும் பிரஞ்சு - தமிழ் அகராதியும் , பிரஞ்சும் தமிழும் கலந்து ஒரு நூல் இயற்றினார் . 
தமிழ் - பிரஞ்சு அகராதியும் தொகுத்திருக்கின்ற பல கதைகள் தமிழில் எழுதினார் . ஆனந்தரங்கப் 
னர் . இந்த அகராதிகளில் வேர்ச்சொல் , மேற் பிள்ளையின் நாட்குறிப்புகளிற் சிலவற்றைப் பிரஞ் 
கோள் , வாக்கியங்கள் உள்ளன . பியேர் மேய்ல் சில்மொழிபெயர்த்து வெளியிட்டார் . கம்பராமா 
டின் தமிழ் இலக்கியப் பாடநூல் என்னும் ஒரு சனம் ஆகிய இரண்டு படலங்களைப் பிரஞ்சில் 
நூலைப் பிரஞ்சு மொழியில் எழுதியுள்ளார் . மொழிபெயர்த்தார் . இவை இரண்டும் 1861 - ம் 
சொல்லோசை , பாடமுறை முதலியன இதில் ஆண்டில் பிரஞ்சிந்திய அரசாங்கப் பத்திரிகை 
காணக்கிடக்கின்றன . 

யில் வெளிவந்தன . இதற்குப் பின்னர் சிலப்பதி 

காரம் , மணிமேகலை , சீவகசிந்தாமணி ஆகிய 
- புலேஜ் ( Boulez ) என்னும் பெயரினர் வேலூ வற்றின் சில பகுதிகளைப் பற்றி ஆராய்ச்சிக் கட் 
ரில் பல ஆண்டுகள் வாழ்ந்தவர் . கொச்சைத் டுரைகள் பிரஞ்சு மொழியில் எழுதினார் . சிந்தா 
தமிழ் என்னும் பெயரில் பிரஞ்சு மொழியில் ஒரு மணி இவர்தம் கருத்தைப் பெரிதும் கவர்ந்தது . 
நூல் இயற்றியுள்ளார் . சொற்களின் உச்சரிப்பு , - சிந்தாமணியைப்பற்றி இவர் கூறுவது சிந்திக்கத் 
இலக்கண அமைதி முதலியவற்றோடு வேலூர்ப் - தக்கது : " சிந்தாமணியில் இலக்கிய நயம் மிக 
பக்கங்களில் வழங்கப்படும் வட்டாரச் சொற்கள் வுண்டு . இந்நூலில் இதன் ஆசிரியர் கையாளும் 
பற்றிய குறிப்புகளையும் அதில் தந்துள்ளார் . . நடை ஒரு தனி நடையாகும் . ஒரு பொருளைக் 
ஷெனோ (Chenot ) என்பவர் 1849- ஆம் ஆண்டில் குறிக்கும் பல சொற்களை இவர் ஏராளமாக ஆள் 
பிரஞ்சு- தமிழ்ப் பாடநூல் என்னும் பெயரில் ஒரு கிறார் . சிந்தாமணி உயர்ந்ததோர் - இலக்கிய 
நூல் இயற்றியுள்ளார் . இந்நூலில் இவர் தரும் நூலாய் அமைந்துளது . சிந்தாமணியின் உரை 
தமிழ்ப் பாடங்கள் எல்லாம் ரோமன் லிபியில் புலமை நடையில் எழுதப்பட்டுள்ளது . 
எழுதப்பட்டுள்ளன. லமேரேஸ் ( Lamairesse ) 
என்ற பெரியார் தென்னாட்டுப்பாக்கள் என்னும் ழுலியேன் - வேன்சோனுக்குப்பின் அதாம் 
தலைப்பில் பிரஞ்சு மொழியில் ஒரு நூல் இயற்றி ( Adam ) என்பவரைக் குறிப்பிடலாம் . அதாம் 
யுள்ளார் . இதில் திருக்குறள் ஒருபகுதியும் திரு காரைக்காலுக்கு நீதிபதியாக வந்தவர் . தமிழ் 
வரங்கக் கலம்பகம் முழுமையும் மொழிபெயர்க் மீது ஆர்வங்கொண்டு, அதனைக் கற்றார் . திருவள் 
கப்பட்டிருக்கின்றன . இவையன்றி , இவர் பிரஞ்சு வர் சரித்திரம் என்னும் நூல் ஒன்றைப் பிரஞ்சு 


. 


WITH BEST COMPLIMENTS FROM 


Kaveri Structurals 


Head Office : 
SIRE MANSION 
123 , Mount Road , 
MADRAS - 6 
PHONE : 85368 & 

88693 
GRAM : METALFAB 


FACTORY :: 
Senthannipuram , 
Golden Rock , 

Trichy - 4 
PHONE : 736,136 & 185 
GRAM : STRUCTURES 
TELEX : 045-210 


STRUCTURAL ENGINEERS & FABRICATORS . 
ALSO MANUFACTURERS OF STORAGE TANKS 

PRESSURE VESSELS , PENSTOCKS ETC. 


சமுதாய விரோதிகள் ! 


சுவர் ஏறிக் குதித்துக் கொள்ளையடிப்பவனும் , பிறர் சட்டைப் பையிலிருந்து 


பணம் திருடுபவனும் , பிரயாணச்சீட்டு வாங்காமல் ரயிலில் பிரயாணம் பண்ணுபவனும் 


மூன்று வேறுபட்ட மனிதர்களாயினும் , சமுதாய விரோதிகளே ! டிக்கட் இல்லாத பிரயாணி 


கள் தேசக் கருவூலத்தின் நியாயமான வருவாயைத் திருடுவதுடன் , ஒழுங்கான பிரயாணி 


களின் வசதியையும் நிம்மதியையும் பறித்துக்கொள்ளுகிறார்கள் . 


எனவே , டிக்கட் இல்லாத பிரயாணியை நீங்கள் பிடித்துக் கொடுத்தால் , அது 


சமுதாயத்துக்குப் புரியும் சீரிய தொண்டாகும் . 


--- தென்னிந்திய ரயில்வே 


32 


மொழியில் இயற்றினார் . அதன் பின் ஆத்திசூடி , தமிழாசிரியராகப் பணிபுரிந்தார் . 

மாணவர் 
கொன்றை 

வேந்தன் , வெற்றி வேற்கை , களுக்கென தமிழிலும் பிரஞ்சிலும் பாடநூல்கள் 
மூதுரை , நல்வழி , நன்னெறி , நீதிநெறி விளக் சில இயற்றினார் . இவர் தமிழைப்பற்றிக் கொண் 
கம் முதலிய நூல்களைப் பிரஞ்சில் மொழி டிருந்த கருத்து வருமாறு : “ தமிழ் இலக்கியம் 
பெயர்த்து வெளியிட்டார் . பியேர் லொத்தி விந்தையும் வியப்பும் தரத்தக்கதாயும் , வற்றாத 
( Pierre Loti ) என்பவர் ஒரு பிரஞ்சு எழுத்தா உயர் எண்ணங்களின் ஊற்றாயும் இருக்கிறது . 
ளர் . அவர் தமிழராய்ச்சி செய்தார் , தமிழைப்பற் தமிழ் மொழி இந்திய மொழிகளுள் மிகமிகப் பழ 
றிய அவர் தம் கருத்தை ஒரு நூலில் குறிப்பிட்டமையானது . அதுவே முதன் மொழியாகவும் 
டுள்ளார் . அவர் கூறுவதாவது : பிரஞ்சுக்காரர் இருக்குமென்று . நான் நம்புகிறேன் . அஃது உயர் 
இந்தியாவுக்கு வந்ததன்பின் அவர்கள் முதன் தனிச் செம்மொழி . அதனை வெகு காலத்திற்கு 
முதலாகக் கற்றுக்கொண்டது தமிழ் மொழியே . முன்னரே பிரஞ்சுக்காரர் கற்கத் தொடங்கா 
இந்த மொழியின் வாயிலாகத்தான் தமிழ் நாட் தது ஒரு பெருங் குறையே . தமிழர்களின் 
டின் பழக்கவழக்கங்கள் , சமூக அமைப்புகள் , வாழ்க்கை நலன்களை நாம் அப்போதே தெரிந்து 
மதங்கள் முதலியவற்றின் உண்மையான தத்து கொண்டிருக்கலாம் . அப்படிச் செய்யாத ஒரு 
வங்களை அவர்கள் அறிந்துகொள்ள முடிந்தது . பெருந்தவற்றைப் பிரஞ்சுக்காரராகிய நாம் 
தமிழ் - இலக்கியம் மிகப் 

பரந்துவிட்டது . நீண்ட காலமாகச் செய்துவிட்டோம் . " 
மிகத்தொன்மை வாய்ந்தது . மற்ற எந்த இந்திய 
மொழியும் வரி வடிவத்தில் வாராமுன்னம் தமிழ் இற்றைய நாளில் பிரஞ்சுக்காரர் பலர் 
எழுதப்பட்டுவந்தது . தமிழின் நெடுங்கணக்கு தமிழ்த் துறையில் சிறந்து விளங்குகின்றனர் . 
முழுத்தன்மையுடையது . முதல் தன்மையுடை அவருள் முதலிடம் பெற்றுப் புகழுடன் இருப்ப 
யது . இந்த நெடுங்கணக்கை அமைத்த முறை வர்ழான் பிலியோஜா ( Jean Filliozat ) என்பவர் . 
மிக்க அறிவு 

திறமையை அவரையடுத்து பிரான்சுவா குரோ ( Francois 
வெளிப்படுத்து,கிறது. அந்நெடுங் - Gros ) என்பவர் சிறந்த தமிழ்த் தொண்டு புரிந்து 
கணக்கில் 

மிக 
யுள்ள கண்ணோட்டத்தணைநாம் தமிக்க நியதி வருகிறார் . 
இந்த நெடுங்கணக்குத் திடீரென்று ஏற்பட்ட இப்போது பாரீசுப் பல்கலைக் கழகத்தில் 
தன்று . ஓர் இலக்கணப் புலவனின் அல்லது ஓர் தமிழ்ப் பிரிவு சிறப்புற்று விரிவடைந்து வரு 
இலக்கணப் புலவர் கூட்டத்தின் நுண்ணறிவுள்ள -- கிறது . மாணவர் எண்ணிக்கையும் பெருகிவரு 
நீண்ட காலப் பணியின் பயனேயாகும் . 

கிறது . அவர்கள் தமிழ் மொழி ஆராய்ச்சியைப் 

பற்பல கூறுகளில் செய்துவருகிறார்கள் . சென்னை , 
பியேர் லொத்தியைப் போலவே பேராசிரி, அண்ணாமலைப் பல்கலைக் கழகங்களிலும் பிரான்சு 
யர் மெய்ல் ( Meil) என்பாரும் தமிழ் மொழியில் நாட்டு மாணவர்கள் இன்று தமிழ்ப் பயிற்சி 
ஆர்வங்கொண்டவர் . தமிழைப் பயின்று பாரீசில் பெற்றுவருவது குறிப்பிடத்தக்கதாகும் . * 


சான்ற 


இயல் இசை கூத்தின் இனிக்கும் குரலினை ஈன்றிடும் எங்கள் பணிமனை ! 

செயல்திற மிக்க சீர்மிகு வானொலி செல்வராசனின் மேஜார் ! 


குறைந்த விலையில் குறைந்த மெயின் செட் : 
3 பேண்டுகள் ; 6 வால்வுகள் ; விலை ரூ . 165 ( A.G. மட்டும் ) 


மேஜார் எலக்ட்ரானிக் ( பி ) லிமிடெட் 


18 , அக்கிரகாரம் தெரு , 
சிந்தாதிரிப்பேட்டை , சென்னை -2 . 


for 
Security 
Service 


Bank with 

THE 
BANK OF INDIA 


LTD . 


HA 


JI !!! 


I. 


Wh 


MA 


T. D. KANSARA : General Manager 


5 


டாக்டர் மாலிக் முகம்மது 


இனியன் " 


திரு 
ரூ . மாலிக் முகம்மது அவர்கள் குமரி தமிழ்ப் பக்தி இயக்கத்தின் பெருமையைத் தக்க 

இவரை மிகுதியும் பாராட்டத் தொடங்கியது . 
மாவட்டத்திலுள்ள - நாகர்கோவிலில் 

சான்றுகளுடன் இவர் மெய்ப்பித்துக்காட்டியதை 
22-2-1935 ல் பிறந்தவர் . இவருடைய தாய் இந்தி அறிஞர்கள் வியப்புடன் வரவேற்று ஏற் 
மொழி தமிழ் ஆகும் . 

றிப் போற்றினர் . 1966 ல் உத்தரப் பிரதேச 

அரசாங்கம் , சிறந்த இலக்கியப் பணிக்காக இவ 
இவர் மாணவராக இருந்தபொழுதே தமி ருக்கு ரூ. 1000 பரிசும் கௌரவமும் கொடுத்துச் 
ழில் மிக்க ஆர்வங் கொண்டிருந்தார் . இவர் எழு சிறப்பித்துப் பாராட்டியது இங்கே குறிக்கத் 
திய ஆலம் கிரீன் ஆட்சியிலே என்ற சிறு 

தகுந்தது . 
நாடக நூல் பலருடைய பாராட்டுதலைப் பெற் 
றது . தமிழில் சில நூல்களும் பல கட்டுரை 

இந்தி மொழி வழங்கும் உத்தரப் பிரதேசத் 
களும் அக்காலத்தில் எழுதியுள்ளார் . 

தில் இவர் ஆராய்ச்சி மாணவராக நான்காண்டு 
கல்லூரிப் படிப்பின்போது பிறமொழி இலக் களும் , பின்னர் அலிகார் பல்கலைக்கழகத்தில் விரி 
கியங்களைக் கற்க வேண்டும் என்ற வேணவா . 

வுரையாளராகப் பல ஆண்டுகளும் பணியாற்றி 
இவர்க்கு எழுந்தது . இதன் விளைவாக இந்தி மக்கள் மத்தியில்பரப்ப இவர் தமிழ் வகுப்புக்கள் 

னார் . அக்காலத்தில் தமிழ் மொழியை இந்தி 
இலக்கியத்தை நன்கு கற்றார் . தமிழ் இலக்கியத் 
தின் அருமை பெருமைகளை இந்தி மொழி வாயி நடத்தினார் . உத்தரப் பிரதேச 

அரசாங்கம் தென் 
லாக வடநாட்டில் பரப்பும் நற்பணியில் இவர் கொண்டுவந்தபோது , அத்திட்டம் நன்கு நிறை 

மொழிகளைக் கற்பிக்க ஒரு திட்டம் 
முனைந்தார் . 

வேறவும் தமிழ் வகுப்புக்களைச் சரிவர நடத்திவர் 
வடநாட்டில் இந்தி மொழி பேசும் உத்தரப் வும் இவர் பாடத்திட்டம் வகுத்துக் கொடுத் 
பிரதேச மாநிலத்தில் , அலிகார் பல்கலைக்கழகத் தார் . இதன் பயனாக , லக்னோ , ஆக்ரா , அலகா 
தில் இவர் இந்தியில் எம் . ஏ . வகுப்பில் முதல்வ பாத் முதலிய நகரங்களில் தமிழ் வகுப்புகள் 
ராகத் தேறினார் . பிறகு சட்டப் படிப்பிலும் நடத்த வேண்டிய நல்லாலோசனைகளையும் இவர் 
முதல்வராக வெற்றி பெற்றார் . என்றாலும் சட் நல்கினார் . அந்நகரங்களில் பல தடவைகளில் 
டத் துறையில் புகாமல் , இலக்கியப் பணியே இவர் தமிழ் இலக்கியத்தின் பெருமையைப் பற்றி 
இவருக்கு இன்பம் கொடுத்ததால் , அதில் மிகுதி இந்தியில் சொற்பொழிவாற்றித் தமிழ் மொழி 
யும் நாட்டங்கொண்டு உழைத்துவரலானார் . 

யைக் கற்க ஆர்வமூட்டியுள்ளார் . வானொலி 

வாயிலாகவும் தமிழ் இலக்கியம் பற்றி இந்தியில் 
இதன் காரணமாகத் தமிழிலும் இந்தியிலும் இவர் பல முறை பேசியுள்ளார் . 
கட்டுரைகளும் மொழிபெயர்ப்பு இலக்கியப் 
படைப்புக்களும் இவர் தொடர்ந்து வெளியிட்டு இவர் இந்தியில் எழுதியுள்ள தமிழ் இலக் 
வந்தார் . இவர் தமிழ் வைணவ இலக்கியத்தை கிய வரலாறு "என்னும் விரிவான நூலை உத்தரப் 
ஆழ்ந்து நுகர்ந்தபோது ஓர் உண்மை நன்கு 

ஓர் உண்மை நன்கு பிரதேச இந்தி சமிதி வெளியிட இருக்கிறது . 
புலப்பட்டது . தமிழ் வைணவ பக்தி இயக்கமே , திரு . அகிலன் அவர்களின் பாவை விளக் கின் 
பொதுவாக வடநாட்டிலும் , சிறப்பாக இந்தி இந்தி மொழிபெயர்ப்பை இவர் செய்து முடித் 
வழங்கும் பகுதியிலும் , குறிப்பாக இந்தி இலக்கி துள்ளார் . அது சீக்கிரம் வெளிவரும் என்று 
யத்திலும் ஊடுருவி ஆங்கெல்லாம் பக்தி இயக் தெரிகிறது . 
கம் பெருகத்துணைபுரிந்துள்ளது என்ற அடிப் 
படைத் தத்துவத்தை இவர் உணர்ந்தார் . 1964 முதல் கேரளப் பல்கலைக் கழகத்தில் 
உணர்ந்ததை ஆராய்ச்சி ரீதியில் மெய்ப்பிக்க இந்தி ஆராய்ச்சித் துறையில் பேராசிரியராகப் 
முனைந்தார் . இதன் பயனாக ஒரு பெரிய 

க ஒரு பெரிய பணியாற்றிவருகிறார் திரு. மாலிக் . கேரள சாகித் 
ஆராய்ச்சி நூலை இந்தியில் இவர் எழுதினார் ... திய அக்காதமியின் வேண்டுகோளுக்கிணங்க , 
இதற்காக , அலிகார் பல்கலைக்கழகம் தத்துவப் இவர் அகநானூற்றை மலையாளத்தில் மொழி 
பேரறிஞர் ( பி . எச்.டி. ) என்ற பட்டத்தை இவ பெயர்த்து , விரிவான முன்னுரையுடன் கொடுத் 
ருக்கு வழங்கிப் பெருமைப்படுத்தியது . இவர் துள்ளார் . இதுவும் விரைவில் வெளிவர இருக் 
இந்தியில் எழுதிய இவ்வாராய்ச்சி நூல் புத்தக றது . தமிழ் வைணவ பக்தி இயக்கம் பற் 
வடிவில் வெளிவந்தபோது , இந்தி அறிஞருலகம் றிய இவரது தனி நூல் ஒன்று இந்தியில் அண் 


With Compliments from : 


the 


INDIAN EXPRESS 


Your Favourite Daily 


* 


Now Published from 


MADRAS - BANGALORE - MADURAI - VIJAYAWADA -- BOMBAY & DELHI 


The largest Circulated English Daily 

with a Circulation Exceeding 
Three Lakhs and with a 
Readership of over 

a Million 


DINAMANI 


The Tamil Daily Preferred by the discriminating Readers 


AND 


DINAMANI KADIR 


The Tamil Weekly . 


36 


மையில் வெளிவரவுள்ளது . தமிழ் இலக்கியம் - மாலிக் முகம்மது அவர்களுக்குத் தாய்மொழி 
பற்றி இந்தி மொழியில் தொடர்ந்து இவர் கட் யோடு ஆங்கிலம் , இந்தி , மலையாளம் , சமஸ் 
டுரைகள் எழுதி வெளியிட்டுவருகிறார் . 

கிருதம் , உர்தூ முதலிய மொழிகள் நன்கு தெரி 
இன்னும் எத்தனையோ இலக்கியத் திட்டங் யும் . இவர் எம் . ஏ . , எல் . எல் . பி . , பி . எச் . டி . 
களையும் இலக்கிய ஆராய்ச்சிகளையும் செய்யத் போன்ற பட்டங்களுடன் , வித்வான், ஸாஹித் 
திரு . மாலிக் எண்ணியுள்ளார் . தமிழில் சிறந்த பிரவீண் , பாஷா பாரங்கத் முதலிய விருதுகளும் 

* திய ஆசார்யா , ஸாஹித்திய ரத்னா , ஸாஹித்திய 
காவியங்களையும் நூல்களையும் இந்தி மொழி 

பெற்றுள்ளார் . 
யில் மொழிபெயர்த்து வெளியிடவும் இவர் கருதி 
யுள்ளார் . இவைகளின் விளைவாகத் தமிழ் இலக் 
கியப்பெருமையை இந்தி உலகம் மேலும் அறிந்து திரு . மாலிக் முகம்மது அவர்கள் மேலும் மேலும் 

இளமையும் , மிடுக்கும் , கலையார்வமும் மிக்க 
போற்றும் என்பது திண்ணம் . 

இலக்கியப் பணிகளைத் தொடர்ந்து புரிந்து , 
தமிழைத் தாய்மொழியாகக் கொண்டவ - தாய்மொழிக்கும் . தாய்நாட்டிற்கும் பேரும் 
ரும் , தென்னாட்டுச் சூழலை நன்கு தெரிந்தவரும் , புகழும் தேடிக் கொடுக்கும் திருத்தூதராக 
இஸ்லாமிய நெறியில் வளர்ந்தவருமான திரு . விளங்குவாராக ! 


நல்வாழ்த்துக்கள் ! 





இந்தியன் டெலிபோன் இன்டஸ்டிரீஸ் லிட் . , 


தூர்வாணி நகர் , பெங்களூர் -16 . 


டெலி - கம்யூனிகேஷன் சாதனங்கள் உற்பத்தியாளர்கள் 


a 


-- 


மோட்டார் , சாலைப் போக்குவரத்துக்குத் 
தொண்டுபுரியும் நிறுவனங்கள் 


- 


டி . வி . சுந்தரம் ஐயங்கார் & சன்ஸ் பிரைவேட் 

லிமிடெட் 
மெட்ராஸ் ஆட்டோ சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் 
சுந்தரம்ஸ் பிரைவேட் லிமிடெட் 
சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் 
சுந்தரம் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் 
சதர்ன் ரோடுவேய்ஸ் பிரைவேட் லிமிடெட் 
மதராஸ் மோட்டார் & ஜெனரல் இன்ஷ்யூரன்ஸ் 

கம்பெனி லிமிடெட் 
இந்தியா மோட்டார் பார்ட்ஸ் & அசெஸரீஸ் 

லிமிடெட் 
சுந்தரம் பைனான்ஸ் லிமிடெட் 
தி டின்னவேலி மோட்டார் பஸ் சர்வீஸ் கம்பெனி 

பிரைவேட் லிமிடெட் 
சுந்தரம் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் 
சிங்கர் - டி . வி . எஸ் . லிமிடெட் 
திருச்சி ஸ்டீல் ரோலிங் மில்ஸ் லிமிடெட் 
சுந்தரம் பாஸனர்ஸ் லிமிடெட் 
டார்ஷன் புராடக்ட்ஸ் லிமிடெட் 

வீல்ஸ் இந்தியா லிமிடெட் 
லூகாஸ் - டி . வி . எஸ் . லிமிடெட் 
பிரேக்ஸ் இந்தியா லிமிடெட் 
சுந்தரம் கிளேய்ட்டன் லிமிடெட் 


வட நாட்டில் தமிழ் மணம் 


--டாக்டர் மாலிக் முகம்மத் 


இருக்கலாம் . அவற்றை மொழிபெயர்ப்பு மூலம் 
தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கப்பாலும் பிற மொழிகளில் கொணரும் நோக்கம் இலக்கிய 
தமிழ் இலக்கியம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் இன்பத்தை எல்லோரும் பெற ஏதுவாகும் . 
னரே சென்றுள்ளது . ஆரிய மொழிகள் பேசப் 
படும் பாரதத்தின் வடபாதியிலும் தமிழ் இலக் இந்தி மொழிக்குத் தனியான ஒரு முக்கியத் 
கிய மணம் பன்னூற்றாண்டுகளுக்கு முன்பே பரவி துவம் கிட்டியகாலை முதல் இலக்கியப் படைப்புக் 
யதற்குச் சான்றுகள் உள்ளன . போக்குவரத்து கள் வெகுவாக உருவாக ஏற்ற சூழ்நிலை உண்டா 
வசதிகள் குறைந்த அக்காலத்திலும் விந்திய கியது . பிற மொழிகளின் சிறந்த அம்சங்களை 
மலையைக் கடந்து சென்ற பக்தர்கள் வாயிலாகத் இந்தியில் கொணர் ஓர் ஆர்வம் எழுந்தது . 
தமிழ் மணம் வடநாட்டில் பரவ வாய்ப்பிருந் திராவிட மொழிகளில் தமிழுக்கான தனிச் 
தது . குறிப்பாக வைணவ பக்தர்களான ஆழ்வார் சிறப்பை இந்தி பேசும் பிரதேசத்தார் நன்கறிந் 
களின் பக்தி இலக்கியமும் கம்பராமாயணமும் துள்ளனர் . தமிழ் மொழியைப் பற்றியும் தமிழ் 
வடநாட்டில் வெகுவாகக் கவர்ச்சி பெற்றிருந் இலக்கியத்தைப் பற்றியும் அறியப் பொதுவாக 
தன என்பதற்குப்போதிய சரித்திர , இலக்கியச் இந்தி வாசகர்களிடம் ஓர் ஆர்வம் காணப்படு 
சான்றுகள் இருக்கின்றன . 

கிறது . அரசியல் அரங்கத்தில் நிலை எதுவாயினும் 

இலக்கியத் துறையில் தமிழ் இலக்தியத்தின் 
இருபதாம் நூற்றாண்டில் - சுதந்திரப் சிறப்புப் பகுதிகள் இந்தியில் வருவதை வரவேற் 
போராட்டம் நடந்து கொண்டிருந்தகாலையில் --கும் ஒரு பெரும்பகுதி இந்தி இலக்கிய வாசகர் 
பல மொழிகள் பேசும் பாரத நாட்டின் ஒற்று கள் உண்டு கடந்த இருபது , இருபத்தைந்து 
மைக்காகப் பெரும்பான்மையோர் பேசும் மொழி ஆண்டுகளாகத் தமிழ் இலக்கியத்தின் சிறந்த 
என்னும் அடிப்படையில் இந்தி மொழிக்கு அம்சங்கள் பல இந்தியில் வெளிவந்துள்ளன . 
முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது . பிறகு மொழி இத்துறையில் இந்தி கற்ற தமிழர்கள் பலர் 
வழி மாகாண அமைப்பின் பயனாக ஒவ்வொரு தொண்டாற்றியுள்ளனர் ; தொண்டாற்றிவரு 
மொழியின் வளர்ச்சிக்காகவும் தக்க சூழ்நிலை கின்றனர் . இந்தியில் வெளிவந்துள்ள தமிழ் 
உருவாக்கப்பெற்றது . ஆயினும் , பெரும்பான்மை இலக்கியப் பகுதிகள் பல . சிலவற்றை இங்குச் 
யோர் பேசும் மொழி என்னும் நோக்கில் இந்தி சுருக்கிக் குறிப்பிடுவது அவசியமாகும் . 
மொழிக்குத் தனி ஓர் இடம் கொடுக்கப்பட்டு 
வந்தது . இன்று அரசியற் கண்ணோட்டத்தில் பழந்தமிழ் இலக்கியங்களுள் திருக்குறளும் ,. 
ஆட்சிமொழி பற்றிய பிரச்சினை சிக்கலான ஒரு கம்பராமாயணமும் , ஆழ்வார்கள் பாடல்களும் 
நிலையை எட்டியுள்ளது . அரசியற் கண்ணோட் முக்கியமாக இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு 
டத்திற்கப்பால் பல மொழிகள் பேசும் பாரத வெளிவந்துள்ளன . கம்பராமாயணத்தின் சில 
நாட்டில் மொழிகளின் இலக்கியங்களுக்கிடையே பகுதிகளையும் , இந்திப் புலவர் துளசிதாசர்: 
ஓர் இணைப்பு ஏற்படுதல் மிகமிக அவசியம் . ஒரு இராமாயணத்தின் சில பகுதிகளையும் ஒப்பிட்டு 
மொழியின் இலக்கியத்தின் சிறந்த அம்சங்கள் டாக்டர் சங்கரராசு 

அவர்கள் இந்தியில் 
வேறொரு மொழியின் இலக்கியத்தில் கடந்து நூலொன்று எழுதியுள்ளார் . கம்பராமாயணத் 
செல்வதை யாரும் விரும்பாதிருக்க முடியாது . தைத் திரு . நா . வி . இராஜகோபாலன் இந்தியில் 
இந்நிலையில் மொழி பெயர்ப்பு வாயிலாகத் தமிழ் மொழிபெயர்த்துள்ளார் . இக்கட்டுரையின் 
இலக்கியத்தின் சிறந்த அம்சங்கள் பிறமொழி ஆசிரியர் ஆழ்வார்கள் பாடல்கள் பலவற்றை 
இலக்கியத்தில் பிரவேசிப்பதையும் , பிறமொழி இந்தியில் ஆக்கியுள்ளார் . தமிழ்ப் பக்தி இலக் 
இலக்கியங்களின் தனித் தன்மை பெற்ற பகுதி கியத்தைப் பற்றியும் , தமிழ் வைணவ 

பக்தி 
கள் தமிழில் வருவதையும் யாராலும் தவிர்க்க இயக்கம் இந்தி இலக்கியத்திற்கு அளித்த கருத் 
இயலாது . என்றும் ஓர் இலக்கியத்தை வெளித் துச் செல்வம் பற்றியுமான இக்கட்டுரை ஆசிரி 
தொடர்பில்லாமல் ஒதுங்கி நிற்க விடுவது அவ் யரின் . இந்தி ஆராய்ச்சி நூல் , தமிழ்ப் பக்தி 
விலக்கியத்தின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை இலக்கியத்தின் பெருமை பற்றி இந்தி வாசகர் 
இடுவதாகும் . பல மொழிகள் வழங்கும் நாட்டில் கள் அறிய ஏதுவாயிற்று . தமிழ் இலக்கிய வர 
மொழிகளின் இலக்கியங்களுக்கிடையே ஓர் லாற்று நூல்கள் இந்தியில் பல வெளிவந்துள் 
இணைப்பு இருப்பது நாட்டு ஒற்றுமைக்கு இன்றி ளன . தமிழ் இலக்கியச் சரித்திரத்தை இந்தியில் 
யமையாததாகும் . ஒவ்வொரு மொழியின் இலக் முதலாக எழுதியவர் திரு . பூர்ணம் 

திரு . பூர்ணம் - சோம 
கியத்திலும் அதற்கான சில சிறப்புப் பகுதிகள் சுந்தரம் ஆவார் . அவர் நூல் வாயிலாக இந்தி 


norimanamaIndon Femtitnim 


METROPOLT 


மே 
111111010100000 


in India a tradition of 
cordial hospitality 

awaits you at 
RITZ CHAIN OF HOTELS 


F 
UTILITINU 


CIETEICIENST 


RITES 


MUSK HOTEL 


Designed for gracious living , our hotels provide 
luxurious and beautifully decorated air - conditioned 

apartments , each with radio , telephone 
and attached bath . The highest standards of 

efficient and courteous service awaits you 
at our hotels . Choicest continental and Indian cuisine . 


ASTAL 


firpo s 


STMAS HOSPIT ! 


HIERS 


CREDIT CARD HONOURED 


SADER 


Cc 


למערב 


RITZ HOTEL BOMBAY 
RITZ HOTEL HYDERABAD 
HOTEL METROPOLE 

MYSORE 
RITZ CONTINENTAL HOTEL 

( Under Construction ) CALCUTTA 


AIRLINES HOTEL BOMBAY 
RITZ HOTEL COONOOR 
HOTEL KRISHNARAJASAGAR 
MYSORE 
FIRPO S RESTAURANT 
( Established Since 1917 ) CALCUTTA 


ST - ST 


FAST 


LETRPOI 


Service Advtg . Studia 


. 


தற்காலத் தம் இன்னொருவர் ஈடுபட்டுள்ளார் . ஈடுபடுவதன் மூலம் விரும்பத்தக்க பலன் ஏற் 
40 
வாசகர்களுக்குத் தமிழ் இலக்கியம் பற்றி ஓரளவு கற்பிக்கப் பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள் 
அறிய வாய்ப்புக் கிட்டியது . 

ளன . வட இந்தியப் பல்கலைக்கழகங்களில் தமிழ் 
இந்தியில் வெளிவந்துள்ள தமிழ் இலக்கியப் கற்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது . இந்தி 
பகுதிகள் பலவகைப்பட்டன . இராஜம் அய்ய மொழியினரில் உற்சாகம் உள்ள பலர் ஆர்வத் 
ரின் கமலாம்பாள் சரித்திரம் திரு . ஹரிஹர துடன் தமிழ் கற்கின்றனர் . ஆனால் , அவர்களுக் 
சர்மா அவர்களால் இந்தியில் மொழிபெயர்க்கப் குத் தமிழைக் கற்கப் பல இயற்கையான தடை 
பட்டது . பாரதியாரின் பல பாடல்களைத் திரு.. கள் உண்டு . தமிழின் உச்சரிப்பு , இலக்கணம் 
சிவராம் சர்மாவும் , திரு . ஸ்ரீனிவாசாச்சார்யா அவர்களுக்குப் புதிராக உள்ளன . இந்நிலையில் 
வும் , இன்னும் பலரும் இந்தியில் மொழிபெயர்த் இந்தி வாயிலாக இலகுவாகத் தமிழ் கற்பிக்கப் 
துள்ளனர் . உத்தரப் பிரதேசத்தில் பரேலி பல நூல்கள் தேவையாகின்றன . இத்துறை 
என்னும் நகரிலிருந்து காலம் சென்ற திரு . இராக யில் கவனம் செலுத்த வேண்டுவது அவசியம் . 
வாச்சார்யா அவர்கள் ஒரு தனி இந்திப் பத்தி வடநாட்டில் பல முக்கியக் கேந்திரங்களில் . இல 
ரிகை மூலம் தமிழ் வைணவ பக்தி இலக்கியம் , வசத் தமிழ் வகுப்புக்கள் நடத்தத்தக்க ஏற்பாடு 
சித்தாந்தம் பற்றிப் பல கட்டுரைகளும் நூல் செய்தால் நல்லதொரு தொண்டாகும் . 
களும் வெளியிட்டுவந்தார் . பூர்ணம், சோம இந்தியில் வந்துள்ள தமிழ் இலக்கியம் இந்தி 
சுந்தரம் அவர்கள் கல்கியின் கள்வனின் காதலி வாசகர்களின் 

ஒரு பகுதியினரையே கவர்ந் 
நவீனத்தை இந்தியில் மொழிபெயர்த்தார் . துள்ளது ! பெரும் பகுதியினரையும் கவர இந்தி 
இந்தி இலக்கியத்தின் சில பகுதிகளையும் தமிழ் யில் மேலும் தமிழ் இலக்கியப் படைப்புகளைக் 
இலக்கியத்தின் சில பகுதிகளையும் ஒப்பிட்டு கொணர உற்சாகத்துடன் பெருமுயற்சி எடுக்க 
இலக்கிய விமர்சனம் இந்தியில் எழுதிவருவோ வேண்டும் . இத்திசையில் இந்தியில் எழுதும் ஆற் 
ரில் திரு . சந்திரகாந்த முதலியார் , திரு . ஜய றல் பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுக்குப் போதிய 
ராமன் , திரு . சங்கரராசு , திரு . கணேசன் , திரு . ஒத்துழைப்புக் கொடுப்பதும் அவசியமாகும் . 
நா . வி . இராஜகோபாலன் , திரு . பார்த்தசாரதி . இங்கும் அங்குமாகச் சிறுசிறு 

பகுதிகளைப் 
ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் . தற்காலத் பொறுக்கி எடுப்பதற்குப் பதிலாக , என்றும் நிலை 
தமிழ்ச் சிறுகதைகளில் பல இந்தியில் மொழி நிற்கும் பெருமையுள்ள தமிழ் நூல்களை முழுமை 
பெயர்க்கப்பட்டு வந்துள்ளன . பல தமிழ்க் யாக இந்தியில் பெயர்த்துக் கொணர்வது விரும் 
கதைத்தொகுப்புக்களும் இந்தியில் வந்துள்ளன . பத்தக்க ஒரு திட்டமாகும் . இதன் மூலம் தமிழ் 
திரு . வெங்கடகிருஷ்ணன் , சிலப்பதிகாரத்தின் நூல்களுக்கு விரிவான ஒரு வாசகர்உலகம் கிட் 
ஒருபகுதியை இந்தியில் ஆக்கியுள்ளார் . சிலப்பதி டும் . இப்பணியில் பலர் சேர்ந்து முனைவது அவசி 
காரம் முழுவதையும் இந்தியில் மொழிபெயர்க் யமாகும் . சங்க அடிப்படையில் இம்முயற்சியில் 

இலக்கியத்தில் , குறிப்பாகக் படும் . இந்தி இலக்கியப் பரப்பைப் பெரிதாக்க 
கதை , நாவல் இலக்கியங்களில் சிறந்த பலவற் விரும்பும் இந்தி வாசகர்களும் இதற்கு ஒத் 
றைத் திரு . வீழிநாதனும் திருமதி சரஸ்வதி துழைப்பர் ; அரசாங்கத்தின் பொருளாதார ஒத் 
ராமநாதனும் இந்தியில் கொணர்ந்துள்ளனர் . துழைப்பும் இப்பணிக்காகக் கிட்டும் . இத்தகைய 
கல்கி யின் பார்த்திபன் கனவு நாவலைத் திரு . முயற்சியின் பலனாய் இந்தியில் மொழி பெயர்ப்பு 
வீழிநாதனும் , அகிலன் அவர்களின் பெண் மூலம் தமிழ் இலக்கிய மணம் பரவ ஏதுவாகும் . 
சிறுநாவலைத் திருமதி சரஸ்வதிராமநாதனும் தமிழ் கற்க ஆர்வம் வடநாட்டில் பெரும் 
இந்தியில் மொழிபெயர்த்துள்ளனர் . இங்குக் பகுதியினரிடம் இல்லையாயினும் , 

ஒரு சிறு 
குறிப்பிடப்பட்டவர்களும் குறிப்பிடப்படாத பல பகுதியினரிடமாவது இருக்கத்தான் செய்கிறது . 
ரும் தமிழ் இலக்கியத்தின் . பல பகுதிகளை இந்தி இச்சிறு பகுதியினருக்காவது தமிழைக் கற்கப் 
யில் கொணர்ந்துள்ளனர் . அவ்வப்போது தமிழ் போதிய வாய்ப்புக்கள் கொடுக்க வழி செய்வது 
இலக்கியப் பகுதிகள் இந்திப் பத்திரிகைகள் செய்யவேண்டிய ஒன்றாகும் . இவர்களுக்காகப் 
வாயிலாக வெளியாகிவருகின்றன . இதன்மூலம் பிரத்தியேகமாகப் பாடப்புத்தகங்கள் இயற்ற 
தமிழ் இலக்கியம் பற்றி இந்தி வாயிலாக அறியும் வும் , வகுப்புக்கள் நடத்தவும் , தமிழ் இலக்கியம் 
வாய்ப்பு இந்தி வாசகர்களுக்குக் கிட்டியுள்ளது . பற்றி இவர்களுக்காகச் சொற்பொழிவுகள் 
இம்முயற்சி தொடர்கிறது ; இனியும் தொடரும் . நடத்தவும் ஏற்பாடுகள் செய்வது அவசிய 

சில இந்தி எழுத்தாளர்களிடையும் தமிழ் மாகும் . தமிழ் கூறும் நல்லுலக எல்லைக்கப்பால் 
இலக்கியம் பற்றி அறியவும் , தமிழ் இலக்கியப் வடநாட்டில் பல பகுதிகளிலும் வாழும் தமிழர் 
பகுதிகளை ஒப்பிட்டு இந்தியில் எழுதவும் ஓர் கள் மேற்குறிப்பிட்ட திட்டத்திற்கு ஆவன 
ஆர்வம் எழுந்துள்ளது . அரசியல் விருப்பு வெறுப் செய்ய உதவலாம் . அவர்கள் மூலம் ஒரு திட்ட 
பக்கப்பால் தமிழ் மொழியைக் கற்கவும் , தமிழ் வட்டமான அமைப்பு முறையில் ஏற்பாடுகள் 
இலக்கியம் பற்றி அறியவும் ஆர்வம் உள்ள ஒரு செய்ய ஒரு கழகம் தேவை . தமிழ் மணம் வெளி 
பகுதி இந்தி வாசகர்கள் கட்டாயம் இருக்கவே யுலகில் பரப்ப முனையும் ஆர்வமுள்ள எழுத் 
இருக்கிறார்கள் . மும்மொழித் திட்டம் புகுந்த தாளர்களும் தமிழ் ஊழியர்களும் இத்திசையில் 
காலையில் தென்னாட்டு மொழிகளை வடநாட்டில் கவனம் செலுத்துவார்களாக . 

* 


பயங்க winter 


1 


•YY 
.. 


A 


எல்லோரும் 
இன்புற்றிருக்க , 
நினைப்பதுவே யல்லாமல் 
வேறொன்றறியேன் 
பராபரமே ! 


ப 


ஆனந்த விகடன் 151. மவுண்ட் ரோடு சென்னை 2 


6 


எழுத்தாளர் மாநாடுகள் 


- : சோ . சிவபாதசுந்தரம் : 


ப 


1948 - ம் ஆண்டு இத்தாலியில் வெனிஸ் அனைத்திந்திய எழுத்தாளர் மாநாட்டைத் 

தமிழ் 

1959 - ம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற 
நகரத்துக்கு ஒரு விடுமுறையில் போயிருந்தேன் . எழுத்தாள நண்பர்கள் மறந்துவிட்டிருக்கமாட் 
அப்போது தற்செயலாக ஓர் ஆங்கில நண்பரைச் டார்கள் . இருநூற்றுக்கு மேற்பட்ட வெளியூர் 
சந்தித்தபோது , அவர் தாம் “ பி . இ . என் . " 

எழுத்தாளர்கள் , பதினான்கு மொழிகளின் பிரதி 
என்ற அனைத்துலக எழுத்தாளர் மாநாட்டுக்கு - களின் பிரதிநிதிகள் , ஒரு வார காலம் ஒரே 
ஒரு பிரதிநிதியாக வந்திருப்பதாகவும் வெளிஸ் . இடத்தில் கூடி , ஒன்றாக வாழ்ந்து கருத்தரங்கு 
நகரத்தில் அந்த மாநாடு நான்கு நாட்கள் கள் , கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றில் கலந்து 
நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் . நானும் உறவாடி , ஈற்றில் பிரிய மனமில்லாமல் கலந்து 
" பி . இ . என்னைச் சேர்ந்த எழுத்தாளனாயிருந் தத்தம் ஊர் சென்றது மறக்க முடியாத ஒரு சம் 
ததை நண்பர் அறிந்ததும் மகிழ்ச்சியோடு பலம் . இந்த மாநாட்டிலும் , செயற்குழுவைச் 
என்னை அவர் அழைத்துச் சென்று மாநாட்டு நிர் சேர்ந்த ஐந்தாறு நண்பர்கள் ஊண் உறக்க 
வாகிகளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து அந்த மின்றி , கருத்தரங்கோ கலையரங்கோ என்பதில் 
மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தார் . லாமல் தத்தம் கடமையுணர்ச்சியில் ஈடுபட் 
மிகப் பெரிய அளவில் அனைத்துலக உறுப்பினர் டுழைத்தது தான் மாநாட்டின் பெரிய வெற்றிக் 
கள் கூடிய சிறந்த எழுத்தாளர் மாநாட்டை குக் காரணம் . இத்தனைக்கும் இந்த நண்பர்கள் 
நான் கண்டு அனுவிக்கக் கூடியதாயிருந்தது . சாதாரண தொண்டர்களல்ல ; இலக்கியக் கருத் 

தரங்குகளிலும் , கலையரங்குகளிலும் தம் பங் 
மாநாட்டின் வெற்றி அம்மாநாட்டின் 

கைக் கொடுத்திருந்தால் மற்றைய எழுத்தாளர் 
நிகழ்ச்சி நிரலை மாத்திரம் பொறுத்ததல்ல . களின் பாராட்டுதலைப் பெற்றிருப்பார்கள் . 
மாநாட்டை நிருவகித்து நடத்துபவர்களின் ஆனால் , அவர்கள் அப்பாராட்டுதலை நினைக்க 
உழைப்பிலும் , பொறுப்புணர்ச்சியிலும் , தியாக வில்லை . விருந்தினர்கள் நல்லெண்ணமொன் 
மனப்பான்மையிலும் தங்கியிருக்கிறது . வெனிஸ் றையே கருத்தில் கொண்டு உழைத்தனர் . 
மாநாட்டை நடத்திய நண்பர்கள் இத்தாலி சென்னை நகருக்கு அது பெரிய புகழைத் தேடித் 
நாட்டிலேயே பெருமதிப்பிற்குரிய மூன்று எழுத் தந்தது என்று அப்போது அம்மர் நாட்டின் வர 
தாளர்கள் , மாநாட்டின் போது இரண்டு நாள் வேற்புக் குழுத் தலைவராயிருந்த திரு . பக்தவத் 
மாலை நிகழ்ச்சிகளில் , தென் ஐரோப்பிய நாடு சலம் அவர்கள் பெருமிதமெய்தினார் . 
களிலிருந்து வந்த நாடோடிக் கலைஞர் குழுவின் 
எழில்மிக்க நடன நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருந் 

தமிழ் எழுத்தாளர் மாநாடு கடந்த பதி 
தது . இந்த நிகழ்ச்சியை மேலே : சொன்ன 
செயற்குழு நண்பர்கள் கண்டுகளிக்கவில்லை ! னைந்து ஆண்டுகளாகச் சென்னையில் ஆண்டு 
முடியாமற்போனதல்ல , அவர்கள் வேறு அலு தோறும் நடத்தப்பட்டு வருகிறது . ஒரே ஒரு 
வல்களில் , வெளிநாட்டு 

உறுப்பினர்களின் தடவை மாத்திரம் 1958 - ல் நாகர்கோவிலில் 
தேவைகளைக் கவனித்துக் கொண்டிருந்தனர் ! - சங்கம் ஏற்படுவதற்குப்பலவாண்டுகளுக்கு முன்பு 

இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் . 

நமது 
மாநாட்டில் கருத்தரங்கு ஏற்பாடு செய்த தமிழ் எழுத்தாளர்களின் மாநாடு ஒன்று 
உறுப்பினர் அக் கருத்தரங்கில் பங்குகொள்ள கோயம்புத்தூரில் நடந்ததையும் நண்பர்கள் 
வில்லை . இசையரங்கு கலையரங்கு நடத்தியவர் மறந்திருக்கமாட்டார்கள் . பெரும்பாலும் நாம் 
கள் அந்த நிகழ்ச்சிகளைக் காண முடியவில்லை. நமது மாநாடுகளைப் பெருமளவில் சிறப்பாகவே 
இம்மாதிரி ,அந்த மாநாட்டின் செயற்குழுவினர் நடத்தி வந்திருக்கிறோம் . சென்ற சில ஆண்டு 
பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் இல்லாமல் , களாக சீன , பாகிஸ்தான் தொல்லைகளும் , இவற் 
மாநாட்டு விருந்தினரைக் கவனிப்பதிலும் , மற் றின் விளைவான பொருளாதார நெருக்கடிகளும் 
றும் காரியங்கள் ஒழுங்காக நடக்கின்றனவா காரணமாக நாம் ஆண்டு மாநாடுகளைச் சுருக்க 
என்று பார்ப்பதிலும் ஈடுபட்டினர் . , இதைக் மாகவும் சிக்கனமாகவும் நடத்த வேண்டி ஏற் 
கண்டு நான் ஆச்சரிப்பட்டேன் . வெனிஸ் பட்டுள்ளது . செலவிலே சிக்கனப்படுத்தினாலும் , 
மாநாடு அந்த ஆண்டிலே மிக வெற்றிகரமாக இலக்கிய முயற்சிகளில் நாம் சிக்கனம் செய்ய 
நடந்தது என்ற பெயருக்குக் காரணம் அதன் வேண்டுமென்பதில்லை . ஆகையால் , வருங்கால 
செயற்குழு நண்பர்கள் தியாகமே என்ற உண் மாநாடுகளை இன்னும் சிறப்பான முறையில் 
மையை அறிந்தேன் . 

நடத்த வேண்டுமென்பது பல நண்பர்களின் 


நாட்டுக்கு மாத்திரமல்ல 

43 
விருப்பம் . அத்துடன் , திருச்சி , மதுரை , சேலம் , உறுப்பினராகச் சேரச் செய்து , இதுவரை உறுப் 
கோயம்புத்தூர் முதலிய வெளி நிலையங்களிலும் பினராகாமல் இருக்கும் பல சிறந்த எழுத்தாளர் 
மாநாடுகள் நடத்தினால் வெளியூர் உறுப்பினர் களையும் நம்மிடையே வரச் செய்து , இலக்கிய 
களும் உற்சாகமுறுவார்கள் என்றும் பேசப்படு முயற்சிகளையும் , எழுத்தாளர் நலன்களையும் 

பெருகச் செய்ய வேண்டும் . " ஒன்றுபட்டால் 
இவற்றையெல்லாம் சிந்திக்குமிடத்து , 

உண்டு வாழ்வு என்று பாரதியார் சொன்னது 
வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது . சங் பொருந்தும் . நமது சங்கத்தின் வருங்கால வெற் 
கத்தவர்களிடம் மேலும் ஊக்கம் வளரச் செய்து 

றிக்கு இப்போதே அனைவரும் ஒன்றுபடுவோ 
அதன் மூலம் இன்னும் பல எழுத்தாளர்களை 


கிறது . 


ை 


மாக . 


13 


தமிழில் எந்தப் புத்தகம் வேண்டுமானாலும் 

எங்கட்கு எழுதுங்கள் 





மனோன்மணி புத்தக நிலையம் 


138 - A , பவழக்காரத் தெரு , சென்னை -1 . 


தபால் பெட்டி எண் . 114 


தமிழில் 
ஒரு விமர்சனம் 


விஞ் 


ரத்தின் பல துறைகளைப் பற்றிய நூல்கள் இன்று 
தமிழ் மொழியில் வெளிவந்துள்ளன . தமிழில் 
வெளிவந்துள்ள பல விஞ்ஞானத் துறைகளைப் 
பற்றிய நூல்களின் பட்டியல் . மிக மிக நீள 
மானது ! 

முதலில் மொழி பெயர்ப்பு நூல்களைக் கவ 
னிப்போம் . இம் மொழிபெயர்ப்பு நூல்கள் 
பெரும்பாலும் மிகச் சிறந்த விஞ்ஞான நூல் 
களின் மொழிபெயர்ப்பு நூல்களாகவே அமைந் 
துள்ளன. அதாவது ஆங்கில மொழியில் ; பிரபல 
மான , தங்களது துறையில் நிபுணர்களான விஞ் 
ஞானிகளாலும் , - விஞ்ஞான நூலாசிரியர்களர் 
லும் எழுதப்பட்ட நூல்களே தமிழில் மொழி 
பெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன . ஆங் 

கில நூல்களைத் தவிரப் பிறமொழிகளில் வெளி 
ப . நா . பாலசுப்பிரமணியன் பெயர்க்கப்பட்டுள்ளன . 
யான விஞ்ஞான நூல்களும் தமிழில் மொழி 

இவை 
எண்ணிக்கையில் அதிகமில்லை என்றே சொல்ல 
வேண்டும் . பிற மொழிகளில் வெளியாகியுள்ள 
விஞ்ஞான நூல்களைத் தமிழில் மொழிபெயர்த்து 
வெளியிடும் பணியில் அமெரிக்கச் செய்தித்துறை 

யினரும் ( USIS ) , என் . சி . பி . எச் . ( N. C. B. H : 
விஞ்ஞானம் இன்று 
மிக 

வேகமாக 

Pvt . Ltd. ) நிறுவனத்தாருமே முன் நிற்கின்ற 
வளர்ந்து வருகிறது . மனோவேகத்தையும் மிஞ் 

னர் . கலைக்கதிர் நிறுவனத்தாரும் விஞ்ஞான 
சக் கூடிய அளவில் வளர்ச்சி பெற்று வரும் விஞ் வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் . அண்மையில் 
ஞானம் பற்றிய அடிப்படை அறிவினை ஒவ்வொரு பிரபல புத்தக வியாபாரிகளான ஹிக்கின்பா 
சராசரி மனிதனும் பெற்றிருக்க வேண்டியது 
இன்றியமையாததாகிவிட்டதென்றே கூறவேண் தம்ஸ் ( Higginbothams ) நிறுவனத்தார் அருமை 
டும் ! அன்றாட வாழ்க்கையோடு நெருங்கிப் வெளியானவை .) மொழிபெயர்த்து அழகிய புத் 

யான பல விஞ்ஞான நூல்களை ( அமெரிக்காவில் 
பிணைந்துவிட்ட விஞ்ஞானம் பற்றிய உண்மை 
களை விளக்கும் விஞ்ஞானக் கட்டுரைகளும் , விஞ் தகங்களாகத் தமிழில் வெளியிட்டுள்ளனர் . 
ஞான நூல்களும் ,விஞ்ஞான இலக்கியம் என்ற தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள விஞ் 
உருவத்தில் பலருக்கும் பயன்படும்படி ஒவ்வொரு ஞான நூல்களைப் படிக்கும் பலருக்கும் படிக்க 
மொழியிலும் உருவாகியிருப்பது எல்லோருக்கும் ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே அலுப்புத் தட் 
மகிழ்ச்சியூட்டவல்ல ஒரு செய்தியாகும் . இவ் படும் வகையில் பல நூல்களின் மொழி பெயர்ப்பு 
வகையில் தமிழிலும் பல விஞ்ஞான நூல்கள் அமைந்திருப்பதைக் 

வருத்தமுண்டா 
தோன்றித் தமிழில் விஞ்ஞான இலக்கியம் கிறது . ஆர்வங்காரணமாகத் தமிழில் வெளிவந் 
வளம் பெறத் துணை புரிந்துள்ளன . தமிழில் துள்ள விஞ்ஞான மொழிபெயர்ப்பு நூல்களைப் 
இன்றளவில் வெளிவந்துள்ள விஞ்ஞான நூல்கள் படிக்க முற்படும் பலர் மொழிபெயர்ப்பைப் 
பற்றிய சில உண்மைகளை இங்கே காண்போம் . புரிந்துகொள்ள இயலாமல் ஆங்கிலம் 

தமிழில் வெளிவந்துள்ள விஞ்ஞான நூல் அல்லது பிறமொழியிலுள்ள மூல நூல்களையே 
களை இரு பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கலாம் .சுய 

படிக்கப் புகுவதை நான் பலமுறை கண்டிருக் 
மான நடையில் தமிழில் விஞ்ஞான உண்மை 

கிறேன் ! இதற்குக் காரணம் , மொழிபெயர்ப்புச் 
களை விளக்கி எழுதப்பட்ட நூல்கள் முதல் பிரி சற்றே கடினமாக ( Tough ) இருப்பது தான் ! 
வைச் சேரும் . பிற நாட்டு விஞ்ஞான நல்லறிஞர் மேலும் ,பல மொழிபெயர்ப்பு நூல்களில் வார்த் 
கள் எழுதியுள்ள விஞ்ஞான நூல்களின் ( தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது . இது விரும்பத் 

தைக்கு வார்த்தை , வரிக்கு வரி மூலம் அப்படியே 
வைச் சேரும் . இவ்விரு பெரும் பிரிவுகளில் தான் தக்கதல்ல . தமிழ்மொழியின் இயல்புகளை 
இன்றைய தமிழ் விஞ்ஞான நூல்கள் அடங்கி யொட்டி , பலருக்கும் புரியக்கூடிய எளிமையான 
புள்ளன . 

முறையில் - அதே நேரத்தில் மூலத்தின் பொருள் 

மாறாத வகையில் மொழிபெயர்ப்புச் செய்யப் 
தமிழில் தற்போது எந்தவொரு நுணுக்க படுமானால் பலருக்கும் பயன்பட்டு , அவர்களது 
மான விஞ்ஞானத் துறை பற்றிய நூலும் இருக் பாராட்டையும் பெறுவது திண்ணம் . இது 
கிறதென என்னால் நிச்சயமாகச் சொல்ல முடி கடினமான காரியம் என்பதில் சந்தேகமில்லை. 
பும் . அச்சுக்கலை , தோட்டக் கலை , மின் ( சாரப் ) தமிழில் விஞ்ஞான இலக்கியத்தை வளம்பெறச் 
பொறியியல் , ( Electrical Engineering ) தாவர செய்யும் நல்ல நோக்கத்துடன் , விஞ்ஞான நூல் 
வியல் , பிராணி இயல் என்று விஞ்ஞான சாத்தி களைத் தமிழில் மொழிபெயர்க்கும் பணியில் ஈடு 


காண 


Money Comes .... 
And Goes 
But with The State Bank 
Money Comes . 
And Grows ! 


OOOOO 


Your Savings with the State Bank of India guard your future for 
you . And your Savings earn while you learn or work . Open a Savings 
Account with cheque -book facilities. 


With less taxes you have more money in hand . So you can save 
more and collect interest at the highest rates ever offered by the State Bank 
of India ! 


EARN A SECOND INCOME 
WITH FIXED DEPOSITS : 


We can help you to earn a second income when you keep 
your savings in Fixed Deposits . You get " interest as high as 7 % . Come 

.we ll make your money earn more for you ! 


to us .. 


SAVINGS ACCOUNTS 


up to 


4 % 


FIXED DEPOSITS 


up to 


7 % 


Full details of interest råtes on request : 


STATE BANK FOR SERVICE. 


! 


46 


முறையில் 


என் 


படும் விஞ்ஞானம் பயின்ற அறிஞர்கள் கர்ம பலருக்கும் புரியக்கூடிய 
சிரத்தையுடன் பலருக்கும் புரியக்கூடிய வகை விஞ்ஞான நூல்கள் தமிழில் எழுதப்படவில்லை 
யில் மொழிபெயர்ப்புச் செய்வதே உண்மையான என்பது ஓர் இலக்கிய விமர்சகரின் அபிப்ராயம் ! 
பயன் தரவல்லது என்பது என் கருத்து . 

விஞ்ஞானத்தில் பெரிதும் ஈடுபாடு கொண்ட 
உண்மை பொதுவில் இவ்வாறிருப்பினும் , திரு . தி . ஜ . ர . அவர்கள் , “ தமிழில் விஞ்ஞான 
சில மொழிபெயர்ப்பு நூல்கள் மிகச் சிறந்த நூல்கள் மிகவும் தெளிவான முறையில் , குறிப் 
முறையில் செய்யப்பட்டுள்னன . இத்தகைய 

நூல்களைப்போல் 
நூல்களைப் படிக்கும்போது இவை சுயமாகவே ( Popular Science Books ) பலரும் படித்துப் 
தெள்ளுதமிழில் எழுதப்பட்டுள்ளனவோ ? புரிந்து கொள்ளும் வகையில் எழுதப்பட்டால் 
என்ற ஓர் உயரிய எண்ணமே ஏற்படுகிறது . சிறந்த பலன் ஏற்படுவது நிச்சயம் " என்று 
இதற்காக மொழிபெயர்ப்பு ஆசிரியரை எவ் ஓரிடத்தில் எழுதுகிறார் . இவருடைய எண்ணம் 
வளவு பாராட்டினாலும் தகும் . 

பூரணமாக நிறைவேறும் நாள் வெகு தொலைவில் 
பொதுவில் தமிழில் வெளிவரும் விஞ்ஞான சிலர் நல்ல முறையிலேயே, தெளிவான வகையி 

இல்லை ! தமிழில் விஞ்ஞான நூல்கள் எழுதும் 
மொழிபெயர்ப்பு நூல்களின் தரம் உயரவேண் 
டும் ; உயர்வதற்கான வழிகள் இருக்கின்றன . நம்பிக்கைக்குக் காரணம் . 

லேயே எழுதிவருகின்றனர் என்பதே 
என்றே எனக்குப் படுகிறது . 
தமிழில் எழுதப்பட்டுள்ள பழமையான - லிருப்பதாகச் சிலர் கூறுகின்றனர் . ஒரு சில 

சில நூல்களில் , தெளிவு ( Clarity ) இல்லாம 
விஞ்ஞான நூல்கள் விரிவான முறையில் , ஆதார நூல்களிலேயே இந்தக்குறை இருப்பதாக 
பூர்வமான விஷய விவரங்களுடன் சிறந்த வகை 

எனக்குப் படுகிறது . 
யில் எழுதப்பட்டுள்ளன . 

குழந்தைகளுக்கான நூல்களை எழுதுவதே 
தமிழில் சுயமாக எழுதப்படும் விஞ்ஞான சிரமமான காரியம் . அதிலும் விஞ்ஞான நூல் 
நூல்களின் பிரிவில் விஞ்ஞானப் பாடநூல்களை 

களை இளஞ்சிறுவர் . சிறுமியர்களுக்காக எழுதுவ 
முதலில் கவனிக்கலாம் . உயர்நிலைப்பள்ளிகளில் தென்பது மிக மிகக் கடினமான காரியம் .இக் 
தமிழ் போதனா மொழியாக இருப்பதன் காரண 

கடினமான காரியத்தைப் பலர் துணிந்து செய் 
மாக எழுதப்பட்டுள்ள விஞ்ஞானப் பாடப் 

துள்ளனர் . குழந்தைகளுக்காக எழுதப்பட்டுள்ள 
புத்தகங்கள் , தமக்கு எளிதில் புரியக்கூடிய விஞ்ஞான நூல்களில் பெரும்பாலானவை கதை 
முறையில் சிறப்பான வகையில் எழுதப்பட்டுள் ரூபத்திலேயே அமைந்துள்ளன . இந்த உத்தியே 
ளன என்றே மாணவ மாணவிகள் கூறுகின்ற 

குழந்தைகளால் விரும்பப்படுகிறது . கதைப் 
னர் . இது முற்றிலும் உண்மையானதே . நான் 

உண்மையானதே . நான் பிரியர்களான - குழந்தைகள் கதை யுருவத்தில் 
மாணவனாக இருந்த காலத்தில் இதே ரீதியில் அமைந்துள்ள விஞ்ஞான நூல்களையே பெரிதும் 
தான் தமிழிலுள்ள விஞ்ஞானப் பாடப்புத்தகங் விரும்பிப் படிக்கின்றனர். 
களைப் பற்றிய - என்னுடைய 

என்னுடைய அபிப்ராயமும் 
அமைந்திருந்தது . தமிழிலுள்ள விஞ்ஞானப் சில இடங்களில் எளிதில் புரியாத விஞ்ஞான 
பாடப்புத்தகங்களின் வெற்றிக்குப் பாடப் உண்மைகள் கூறப்பட்டிருப்பினும் , கதையாக . 
புத்தகக்குழு ( Text - Book Committee ) பெரிதும் அமைந்திருப்பதால் * குழந்தைகள் படிக்கக் 
காரணம் ! ஆம் , பாடப்புத்தகக் குழுவினர் , 

பாடப்புத்தகக் குழுவினர் , கஷ்டப்படுவதில்லை . 
பலருக்கும் புரியக்கூடிய தெளிவான நடையில் 
தவறுகளே இல்லாத ( சமயத்தில் துரதிர்ஷ்டவச சிலவற்றில் விஞ்ஞான உண்மைகளை விளக்கும் 

குழந்தைகளுக்கான விஞ்ஞான நூல்கள் 
மாக சில தவறுகள் ஏற்படுவதும் உண்டு !) படங்களில் பல தவறுகள் காணப்படுகின்றன 
விஞ்ஞானப் புத்தகங்களையே விஞ்ஞானப் புத்த ஓவியருடன் நூலாசிரியர் சேர்ந்து பணிபுரியா 
கங்களாக வைக்க அனுமதியளிக்கின்றனர் . 

ததே இதற்குக் காரணம்! விஞ்ஞான உண்மை 
அனுமதி பெற்றாலன்றிப் பாடப்புத்தகமாக 

களை விளக்கும் படங்களில் தவறு ஏற்படாமல் 
வைக்க முடியாது . 

எனவே , அனுமதி பெற 
வேண்டிய நிலையில் விஞ்ஞானப் பாடப்புத்தகங் பார்த்துக் கொள்வது நூலாசிரியரின் தலையாய 
களை எழுதும் விஞ்ஞான ஆசிரியர்கள் , கர்ம குழந்தைகளுக்காக வெளிவந்துள்ள விஞ்ஞானப் 

கடமை . இந்த ஒரு குறைதான் ! பொதுவில் 
சிரத்தையுடன் நூல்களை எழுதுகின்றனர் . 

புத்தகங்கள் மிகவும் சிறப்பான முறையில் 
சுயமான நடையில் விஞ்ஞான உண்மைகளை அமைந்துள்ளன . 
விளக்கும் தமிழ் விஞ்ஞான நூல்கள் பல , பலரும் குழந்தைகளுக்கான மிகச் சிறந்த விஞ்ஞான 
பாராட்டத்தக்க முறையில் எழுதப்பட்டுள்ளன . நூல்களை எழுதுவதன் மூலம் அரிய பணியாற்றி 
சுயமாகவே தமிழில் விஞ்ஞான உண்மைகளை யுள்ள கல்வி கோபாலகிருஷ்ணன் , வைத் 
எழுதுவதில் எத்தனையோ இடர்ப்பாடுகள் தண்ணா ஆகிய இருவரும் பாராட்டுக்குரியவர் 
உண்டு. இருந்தபோதிலும் , இயல்பாகவே ஒரு களாகின்றனர் . இவர்கள் எழுதியுள்ள விஞ் 
தெளிவு இந்நூல்களில் ஏற்பட்டுவிடுகிறது . ஞான நூல்களை யும் , விஞ்ஞானக் கதைகளையும் 


* 


! 


FOR ELEGANCE AND ECONOMY 


BUY 


CO - OPTEX HANDLOOM FABRICS 


IN 


. 


Alluring colours , pleasing design & enchanting texture 


available at : 


all our Co -optex selling units throughout India 


) 


THE TAMIL NADU ( MADRAS STATE ) 


Handloom Weavers’ Co - operative Society Ltd. , 


: 


34 / 1A , Pantheon Road , Egmore , Madras - 8 . 


தமிழில் நல்ல முறையில் சுயமான நடையில் சியப் பிடிப்புடன் நானும் ஈடுபட்டு வருகிறேன் . 
48 
குழந்தைகள் விருப்பத்தோடு படிப்பதே இவர் தமிழில் விஞ்ஞானத்தைப் போதிப்பது 
களுடைய நூல்களின் வெற்றிக்கும் எழுத்தாற்ற சாத்தியமான காரியமே என்று சுமார் இருப 
லுக்கும் அத்தாட்சி . 

தாண்டுகளுக்கு முன்னரே கல்லூரிகளுக்கான 

பல விஞ்ஞானப் பாடப்புத்தகங்களைத் தமிழில் 
தமிழில் விஞ்ஞான நூல்களை எழுதும் போது . வெளியிட்டதன் மூலமாக அண்ணாமலைப் பல் 
கலைச்சொற்களைப் பிரயோகிப்பது குறித்து கலைக் கழகத்தினர் நிரூபித்துக் காட்டியுள்ளனர் . 
விஞ்ஞான நூல் எழுதுவோரிடம் கருத்து வேறு இந்நூல்கள் மிகச் சிறந்த முறையில் எழுதப்பட் 
பாடு நிலவுகிறது . சிலர் , துணிந்து விஞ்ஞானக் டுள்ளன என்பது பலரும் ஒப்புக்கொண்ட ஓர் 
கலைச் சொற்களை அப்படியே தமிழில் (Trans- உண்மை ! 
literation ) எழுதிவிடுகின்றனர் ! ஆம்ப்ளி 
பையர் மெக்கானிசம் , டிரான்சிஸ்டர் மெக்கா தரமான விஞ்ஞான நூல்கள் பல தமிழில் 
னிசம் , எலக்ட்ரிகல் இன்ஜினீயரிங் , மோட் தோன்ற , சென்னைப் பல்கலைக் கழகத்தாரும் 
டார் மெக்கானிசம் போன்ற நூல்களில் இந்த பரிசுத்திட்டம் ஒன்றின் வாயிலாகப் பாராட்டத் 
முறையைப் பரக்கக் காணலாம் . கலைச்சொற் தக்க பணியாற்றி வருகின்றனர் . 
களைத் தமிழ்ப்படுத்தி எழுதுபவர்களிடமும் 
ஒற்றுமையைக் ( கலைச்சொற்கள் பிரயோகத் அமைப்பும் மிகவும் நன்றாக உள்ளன . நூலைப் 

தமிழிலுள்ள விஞ்ஞான நூல்களின் அச்சும் 
தைப் பொறுத்தமட்டில் ) காணமுடியவில்லை . 

பார்ப்பவரைப் படிக்கத் தூண்டும் காந்தசக்தி 
Chemistry என்ற கலைச் சொல்லிற்கு ; வேதி : 

இவற்றிற்கிருப்பதைச் சொல்லியே தீரவேண் 
யியல் , வேதிநூல் இயைபியல் , இரசாயன 

டும் . 
சாஸ்திரம் என்று பலவிதமான மொழிபெயர்ப் 
புக்கள் விஞ்ஞான நூல்களில் கையாளப்பட்டுள் விஞ்ஞான நூல்களைத் தமிழில் எழுதுவ 
ளன . Theory of Relativity என்பதற்கு ; தென்பது மிகமிகக் 

கடினமான காரியம் . 
ஒப்புமைத்தத்துவம் , சார்பு நிலைக்கொள்கை 

உழைப்பு மிகுதியாகவும் , ஊதியம் குறைவாக 
" சார்புத்தத்துவம் , சார்புக்கொள்கை எனப் -வும் இருக்கின்ற இப்பணியில் ஈடுபட்டுள்ள 
பலவாறான தமிழாக்கங்களைக் காணமுடிகிறது ! பலரும் நல்ல இலட்சியப் பிடிப்புள்ளவர்கள் . 
ஏன் ? இந்த ஒருமைப்பாடு குறித்துப் பேசும் இந் தமிழில் நல்ல பல விஞ்ஞான நூல்களை எழுது 
நாள்களில் குறைந்தபட்சம் விஞ்ஞானக் கலைச் வதன் மூலம் விஞ்ஞான இலக்கியப் பிரிவைத் 
சொற் பிரயோகத்தில் ஒருமைப் பாட்டினைக் தமிழில் வளப்படுத்த வேண்டும் என்ற நல்ல 
கடைப்பிடிப்பது அப்படியொன்றும் கடினமான எண்ணத்துடன் விஞ்ஞான நூல்கள் எழுதும் 
காரியமாகப் படவில்லை . தமிழில் எழுதப்படும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் பாராட்டுக் 
விஞ்ஞான நூல்களில் பலருக்கும் புரியக்கூடிய குரியவர்கள் . “ என்னுடைய நூல்களைப் பெரு 
முறையில் விஞ்ஞானக் கலைச்சொற்கள் கையா வாரியானவர்கள் படிப்பதில்லை . மேலும் , விஞ் 
ளப்படவேண்டும் . இக்காரியத்தில் ஒருமைப் 

ஒருமைப் ஞானம் பற்றித் தமிழில் எழுதுவதால் போதிய 
பாடு இருப்பது தேவையானது . பயன் தரவல்லது . அல்லது உரிய வருவாயும் கிடைப்பதரிது ! 
என்பது என் கருத்து . 

எனவே , நீங்கள் கதைகளையும் நாவல்களையும் 

எழுதினால் தனலாபம் உண்டு . புகழும் கிடைக் 
தமிழில் இதுவரை வெளிவந்துள்ள விஞ் கும் " என்று , தமிழில் தரமான விஞ்ஞான நூல் 
ஞான நூல்கள் சிலவற்றில் பொருள் அட்டவணை களைப் பல ஆண்டுகளாக எழுதிவரும் ஒரு முது 
யும் (Index ) கலைச்சொற் பட்டியலும் இடம் பெரும் அறிஞர் , எனக்கு ஒரு சமயம் அறிவுரை 
பெறவில்லை . ஒவ்வொரு விஞ்ஞான நூலிலும் நல்கினார் . எனக்கு இப்படி அறிவுரை நல்கிய 
பொருள் அட்டவணையும் , கலைச்சொற் பட்டிய அவர் தொடர்ந்து விஞ்ஞான நூல்களையே எழுதி 
லும் , அனுபந்தமும் , முடிந்தால் Bibliography- வருகிறார் . இலட்சியப்பிடிப்பும் நல்லெண்ண 
யும் இடம்பெற வேண்டுமென்பது என் திட்மான முமே இவரை இப்பணியில் தொடர்ந்து ஈடு 
கருத்து . 

படுத்தக் காரணமாயுள்ளன . தமிழில் தரமான 

விஞ்ஞான நூல்களை எழுதும் பணியில் இலட் 
விஞ்ஞான நூல்கள் எழுதுபவர்கள் என்று , நல்ல பணிக்கு உரிய அல்லது ஏற்ற ஊதியம் 
திருவாளர்கள் பெ . நா . அப்புஸ்வாமி , ஆர் . கே . கிடைக்காததை நான் அதிகமாகப் பொருட் 
விசுவநாதன் , நா , கி . நாகராஜன் , நீ . ரா . படுத்துவதில்லை . 
ஸ்ரீநிவாசன் , சா . கு கணபதி ஐயர் , ச . அருணா 
சலம் , கே . எஸ் . மகாதேவன் , டாக்டர் எம் . ஏ . தமிழில் எழுதப்பட்டுள்ள விஞ்ஞான நூல் 
தங்கராஜ், கேப்டன் தி . அ . கருப்பண்ணன் , களில் காணப்படும் குணங்களையும் குற்றங்களை 
ப . குணசேகர் , பேராசிரியர் ந . சுப்புரெட்டியார் யும் கண்டோம் . இத்துறையில் ஈடுபட்டுவரும் 
அ . நடராஜன் , 

எஸ் . எஸ் . ராமசாமி , ப . நா . எனக்கு ஒரு Self - Introspection ரீதியிலேயே 
பாலசுப்ரமணியன் முதலான பலரைக் குறிப் இக்கட்டுரையை எழுதியுள்ளேன் . என் கருத்துக் 
பிடலாம் . 

களுக்கு மாறானவற்றையும் பலர் கொண்டிருக்க 


49 


லாம் . தமிழிலுள்ள விஞ்ஞான நூல்களின் 

நூல்களின் யிடப்பட்டவை . நல்ல முறையிலேயே பல நூல் 
தன்மைகளைக் குறித்து என் மனத்தில் எழுந்த களும் அமைந்துள்ளன . ஆரம்பத்தில் குறைகள் 
எண்ணங்களுக்கு எழுத்துருவம் தந்துள்ளேன் . இருப்பது சகஜம் . படிப்படியாக அவை நீங்கி 
அவ்வளவுதான் . குறைகள் நீங்கிய , குணங்கள் விடும். தமிழில் விஞ்ஞான நூல்களுக்கு இப் 
நிரம்பிய நூல்களே தோன்றவேண்டும் என்ற பொழுது மவுசு ஏற்பட்டிருக்கிறது . இதனால் 
நல்ல நோக்கத்திலேயே குறைகளைப்பற்றி . தரமான விஞ்ஞான நூல்கள் தமிழில் தோன்றித் 
அதிகம் குறிப்பிட்டேன் . 

தமிழில் விஞ்ஞான இலக்கியம் சிறப்புடன் 
விளங்கும் 

நான் 

திடமாக நம்பு 
பொதுவில் தமிழில் எழுதப்பட்டுள்ள விஞ் கிறேன் . 
ஞான நூல்கள் , நல்ல நோக்கத்தோடு - வெளி 


என்று 


ஸ்ரீசங்கராசாரிய சுவாமிகளின் 

அருளாசியுடன் 
எப்பொழுதும் 
நன்மையும் நல்லறிவும் பக்தியும் 
தரவல்ல இதிகாச நூல்,தமிழில் 
முதன்முறையாக வெளிவருகிறது 


* 
. 
) 


துளசி 


இராமாயணம் 


ஏழு காண்டங்களும் அடங்கிய முழு நூல். 

அழகிய தமிழ் உரை நடையில் சுவையாகச் 
சுருக்கி எழுதியவர்.தமிழ் ,ஆங்கில, இந்திப் , பேராசிரியர்: 
தி.வேங்கடகிருஷ்ணய்யங்கார் M.A.8.0.L. விலை –7.50 

தபாலில் பெற 8.50 M.O. செய்க 

வானதி பதிப்பகம் 
82 / 11.பாண்டி பசார்.சென்னை -17. 


வசந்தா 


7 


சங்கத் தோற்றமும் வளர்ச்சியும் 


மா . சு , சம்பந்தன் 
( பொதுச் செயலாளர் ) 


தென்னிந்தியப் 

ராயும் இருந்து மாநாட்டைத் திறம்பட நடத்தி 
பத்திரிகையாளர்களுக் னர் . இம்மாநாட்டில் திருவாளர்கள் பி . எஸ் . 
கென ஓர் அமைப்பும் , உழைக்கும் பத்திரிகை அவினாசிலிங்கம் செட்டியார் , ப . ஜீவானந்தம் , 
யாளர்களுக்கென ஒரு சங்கமும் ஏற்பட்டுச் சி என் . அண்ணாதுரை , ம் . பொ . சிவஞானம் 
செயற்பட்டு வருவதைக் கண்ட தமிழ் எழுத் போன்ற பல்வேறு அரசியற் கட்சியைச் சேர்ந்த 
தாளர்கள் , தங்களுக்கெனத் தனிச்சங்கம் காண எழுத்தாளர்களும் கலந்துகொண்டு சிறப்பித்த 
வேண்டியது இன்றியமையாதது என உணர்ந் னர் . தமிழ்மொழியைப்பயிற்சிமொழியாக ஆக்க 
தனர் . ஆனால் , அதனை உருவாக்குவது தொடக் வேண்டும் என்றும் , மொழிவழி மாநிலம் ஏற்பட 
கத்தில் அவ்வளவு எளிதானதாகத் தோன்ற வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேறின . 
வில்லை . பல்வேறு கொள்கைகளைக் கொண்டவர் 
களையும், தனித் தனிப் போக்குகளைக் கொண் மூன்றாவது தமிழ் எழுத்தாளர் மாநாடு திரு . 
டவர்களையும் ஒன்றாகக் கூட்டி ஓர் அமைப்பின் நாரண துரைக்கண்ணன் தலைமையில் நாகர் 
கீழ்க் கொண்டுவருவது மிகவும் கடினமான செய 

கோயிலில் நடைபெற்றது ; கவிமணி தேசிக 
லாகத்தான் இருந்தது . 

விநாயகம் பிள்ளை வரவேற்புரையாற்றினார் ; திரு . 

ரா . பி . சேதுப்பிள்ளை மாநாட்டைத் தொடங்கி 
என்றாலும் , புதுமையான படைப்புகளைத் வைத்தார் . பெ . தூரன் , கி . வா . ஜ , ம.பொ.சி. 
தமிழில் படைத்துத்தருபவர்களுக்கென ஒரு 

சா . கணேசன் , டி , கே . சண்முகம் , அகிலன் 
சங்கம் ஏற்படுத்தப் படவேண்டும் என்ற கருத்து 

ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்துகொண்டு 
திருவாளர்கள் பரலி சு . நெல்லையப்பர் , ரா . 

உரையாற்றினர் ; எழுத்தாளர் நலனுக்கென 
நாராயண ஐயங்கார் , நாரண துரைக்கண்ணன் 

நல்ல பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன . 
போன்றவர்களின் உள்ளத்தில் 

இம் மூன்று மாநாடுகளின் பின் விளைவாக 

உருவாகிக் 
கொண்டே யிருந்தது , பல 

1948-49 வரை - திரு . நாரண துரைக்கண்ணன் 
ஆண்டுகளாக ! 

தலைமையில் தமிழ் எழுத்தாளர் சங்கம் என்ற 
ஆனால் , அது கருக்கொண்டு அரும்பி , மொக் தலைமையில் 
காகிப் போதாகி மலரத் தொடங்கியது 1944 ம் 

பொது அமைப்பு இயங்கத் தொடங்கியது . 
ஆண்டுக்குப் பிறகுதான் - அதையும் துல்லிய மேலும் 1950 ம் ஆண்டில் ரா . நாராயணனும் பி . 
டாகக் கூற வேண்டுமானால் , 1944 ம் ஆண்டு 

கோதண்டராமனும் முன்னின்று திரு . ரா . 
நவம்பர் மாதத்தில் கோவையில் 

கிருஷ்ணமூர்த்தியைத் தலைவராகக் கொண்டு 
அண்ணாமலை, வெ . ரங்கசாமி ஆகியோரின் பெரு யமைப்பு இயங்கச் செய்தனர் . இதற்கான சட்ட 
முயற்சியால் கோபால் 

மாளிகையில் 
கூட்டப்பட்ட முதல் - தமிழ் எழுத்தாளர் 

திட்டங்களை வகுக்கத் திருவாளர்கள் . 
மாநாட்டிற்கும் பிறகுதான் ! அம்மாநாட்டிற்குத் 

வேங்கடாச்சாரி , நாரண துரைக்கண்ணன் 
திரு . டி . எஸ் . சொக்கலிங்கம் தலைவராயும் , 

கி . சந்திரசேகரன் ஆகியோர் கொண்ட ஒரு 
ரா அவர்கள் திறப்பாளராயும் இருந்து . குழு அமைக்கப்பட்டது . 16-12-1950ல் இச் 

சங்கம் சென்னை மகாஜன 
தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து வந்திருந்த 

சபைக் கூடத்தில் 
தமிழ் எழுத்தாளர்களைக் கலந்து உரையாடினர் . 

கூடி இம் முடிவை எடுத்தது .. 
இம்மாநாட்டில் தமிழ் - எழுத்தாளர் சங்கம் 
என்ற பெயரில் ஓர் அமைப்பு ஏற்படுத்தப்பட தேசீயப் பெண்கள் பள்ளியில் இச்சங்கச் செயற் 

அடுத்து 17-2-1951ல் திருவல்லிக்கேணித் 
வேண்டும் என்றும் , அதன் தலைமைச் செயலகம் 
சென்னை நகரில் இருக்கவேண்டும் என்றும் முடிவு கொடுத்த விதிமுறைகளை ஏற்றும் , அன்றே 

குழு கூடி , சில திருத்தங்களுடன் குழு அமைத்துக் 
செய்யப்பட்டது . இதன்பின் , 1945 ல் சென்னை 

கூட்டப்பட்ட பேரவையில் மற்றும் பல திருத்தங் 
மாநகரில் இரண்டாவது தமிழ் எழுத்தாளர் 

களைச் சேர்த்தும் சங்க அமைப்பு விதிகளை நிறை 
மாநாடு திரு . பெ . தூரன் அவர்கள் தலைமையில் 

வேற்றியது . 
ஒற்றைவாடைக் கொட்டகையில் நடைபெற் 
றது . முதல் மாநாட்டின் தீர்மானங்கள் இங்கு 10-3-1951ல் சென்னை மகாஜன சபையில் 
மேலும் வலியுறுத்தப்பட்டன . திரு. ரா . கூடிய பொது அவையில் திரு . ரா . கிருஷ்ண 
நாராயண ஐயங்கார் வரவேற்புக்குழுத் தலைவரா மூர்த்தி புதிய விதிமுறைகளின்படி அமைக்கப் 
யும் , திரு . நாரண துரைக்கண்ணன் செயலாள பட்ட சென்னைத் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் 


கே . நீ . 


பாக் 


ஏ . ஜி 


51 


தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . ச் தார் . இவர் காலத்தில் உறுப்பினராகச் சேர 
சங்கம் 7-5-1952ல் முறைப்படி பதிவுசெய்யப் விரும்புபவரிடம் உருவப்படத்தையும் , அவர் தம் 
பட்டு இன்றுவரை நன்றாக இயங்கிவருகிறது . மற்றத் தகவல்களையும் ஒருசேர வாங்கி 

இதன் முதல் மாநாட்டைத் தமிழ்ப்பெரியார் வைத்துக்கொள்ளும் முறை அமுலுக்கு வந்தது . 
திரு வி . கலியாண சுந்தரனார் 1953 ல் துவக்கி இவருக்கு உதவியாகக் திரு . தொ . மு . சிதம்பர 
வைத்தார் . 14-5-1951லே திரு . வி . க . தமிழ் சுப்பிரமணியம் 1953-54 லும் , திரு. எம் அப்துல் 

ரகுநாதன் 1951-52 லும் , திரு . புத்தனேரி ரா . 
மொழிக்குச் செய்துள்ள தொண்டுகளைப் 
பாராட்டி இச்சங்கம் அவரைக் கௌரவ உறுப் ராக இருந்திருக்கிறார்கள் . திரு .டி.கே சண்முகம் 
பினராக ஏற்றுச் சிறப்பித்திருக்கிறது . 

அவர்கள் பொருளாளராக 1951 முதல் 1956 
திரு. வி . க . விடம் பத்திரிகைத் துறையில் வரை இருந்துள்ளார் . 
பயிற்சிபெற்ற திரு . ரா . கிருஷ்ணமூர்த்தி ( கல்கி ) 
அவர்கள் , 1951-54 வரை இச்சங்கத்தின் தலைவ புத்தகாலயமும் , கூட்டங்களுக்கென ஒரு மன்ற 

சங்கத்திற்கென ஒரு காரியாலயமும் , ஒரு 
யாற்றக்கூடிய அளவிற்கு வலிவும் பொலிவும் கள் அனைவரும் உணர்ந்து பாடுபட்டனர் . 

மும் இன்றியமையாது வேண்டுவன என்று இவர் 
தந்து தெம்பூட்டினார் . இச்சங்கத்திற்காக இவர் 
கொடுத்த சிறு முதலீட்டை வைத்தே சங்கம் தகுதிவாய்ந்த நூல்களில் 10,000 படிகள் 
செயற்படத் தொடங்கியது . இவர் சிதறிக் வாங்கி வழங்கும்படி அரசாங்கத்திற்குத் தமிழ் 
கிடந்த எழுத்தாளர்களைத் தமிழ் எழுத்தாளர் எழுத்தாளர் சங்கம் தீர்மானம் செய்து அக்காலத் 
சங்கத்திற்குள் கொண்டுவரப் பெரும்பாடு தில் அனுப்பியுள்ளது ; மேலும் , சுமார் 300 நூல் 
பட்டார் . சங்கத்திற்கு உரமிட்டு வளர்த்த களின் பட்டியலைத் தொகுத்து 2-8-1951ல் 
பெருமை இவரையே முதலில் சேரும் . 

அரசாங்கத்திற்கு அனுப்பியது . 

அனுப்பியது . தமிழ்நாடு 
இவருடன் மிகவும் ஒத்துழைத்துப் பணி புத்தகாலய மாநாடு நடத்தவும் சங்கத்தலைவர் 
யாற்றிய திரு . பி . கோதண்டராமன் அவர்கள் முன்னின்றார் . 
சுமார் ஐந்தாண்டுக்காலம் செயலாளராக இருந் சங்கச் செயலகம் முதலில் சுதேசமித்திரன் 


FOR 


QUALITY 
PRINTING 


. 


AND 


BLOCK - MAKING 





Contact : 


Commercial Printing & Publishing House 


, 


46 , Armenian Street , 

MADRAS - 1 . 


* 


Phone : 22137 


Grams : PRINTHOUSE 


P. B. No. 1569 


அவர்கள் தலைவராகப் போட்டியின்றித் தேர்ந் 
52 
அலுவலகத்திலும் , சங்கக் கூட்டங்கள் காலஞ் யில் செயின்ட் மேரீஸ் மண்டபத்தில் முதல் நாள் 
சென்ற வை . கோவிந்தன் அவர்களால் நிறுவப் . நிகழ்ச்சியும் , சென்னை மகாஜன சபைக் கூடத்தில் 
பெற்ற சக்தி காரியாலயத்திலும் நடத்தப் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியும் நடைபெற்றன . 
பெற்றன . சங்கம் தொடங்கியபோது சங்கத் சென்னை மாநில முதலமைச்சராக இருந்த திரு . 
தலைவர் ரூ . 9 முன்பணமாகக் கொடுத்து தவினார் . சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மாநாட் 
திரு . வி என் . குமாரசாமி ரூ . 100 நன்கொடை டைத்துவக்கி வைத்துப்பேசினார் . திரு.ச பாஷ்யம் 
யாக வழங்கினார் . குமுதம் ஆசிரியர் எஸ்.ஏ பி . (சாண்டில்யன் ) வரவேற்புரையாற்றினார் . திரு 
அண்ணாமலை அவர்கள் . அவ்வப்பொழுது நடை 

வாளர்கள் . ரா . பி . சேதுப்பிள்ளை , வெ . சாமிநாத 
பெறும் செலவுகளுக்கு ஈடுகொடுத்து வந்தார் . 
இப்படியாகத் தொடக்கத்தில் சங்கம் மெல்ல சர்மா ஆகிய இருவர்க்கும் , அவர்கள் செய்த தமி 
மெல்ல முன்னேறி வந்தது ! 

ழிலக்கியச் சேவைக்காகச் சங்கம் கேடயங்கள் 
சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பெற்ற வழங்கிக் கௌரவித்தது . இக்காரியம் 1954 
பின்னர் தான் சங்கத்திற்குப் பெருமை கிட்டியது . முதல் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றது . 
“ பிரஸ் கமிஷன் பொதுவிஷயங்களில் சங்க 
ஆலோசனைகளைக் கேட்கத் தொடங்கியது . 

இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் “ பாரதி 
சங்கச் சார்பில் திருவாளர்கள் ச . பாஷ்யம் , பி . தமிழ் என்ற நூலை வெளியிட்ட திரு . பெரிய 
கோதண்டராமன், திருமதி 

குகப்பிரியை 

சாமித் தூரன் அவர்களுக்கும் , “ பாரதி கண் 
ஆகியோர் பிரஸ் கமிஷன் முன் சாட்சியம் கூறி காட்சியைச் சிறப்புற நடத்தின திரு.ரா.அ. பத்ம 
யுள்ளனர் . என்பது இங்கு குறிப்பிடத்தக்க 
தாகும் . அடுத்து , சங்க அலுவகம் 1952 ல் ரூ . 30 

நாபன் அவர்களுக்கும் தங்கப்பதக்கங்கள் வழங் 
ஆண்டு நன்கொடையாகக் கொடுத்து இந்திய கப்பட்டன. மேலும் , சங்கச் சார்பில் “ பாரதி " 
ஊழியர் சங்கக் கட்டிடத்திலும் , அதன்பிறகு மாத இருமுறை இதழை சுதேசமித்திரன் ஆசிரி 
1953 ல் தென்னிந்தியப் பத்திரிகையாளர் ஃபெட யராயிருந்த திரு . சி . ஆர் . சீனிவாசன் துவக்கி 
ரேஷன் கிளப்பிலும் , 1954 ல் மாத வாடகை வைத்தார் . இதன் முதல் ஆசிரியராகத் திரு. 
ரூ.25 கொடுத்து , இளம்பிறைச் சங்கக் கட்டிடத் வெ . சாமிநாத சர்மா இருந்தார் . திரு . பி . என் . 
திலும் முறையே நடந்து வந்திருக்கிறது . 

ரெட்டி எழுத்தாளர்களுக்கு காஸினோ தியேட் 
1953 ம் ஆண்டு முற்பகுதியில் திரு . கி . 

டரில் விருந்தளித்து , சந்திரஹாரம் என்னும் 
சந்திரசேகரன் அவர்கள் சங்கத் தலைவரானார் . 
இவர் காலத்தில் தான் “ எழுத்தாளர் நல நிதி ” 

படக்காட்சி ஏற்பாடு செய்து பெருமைப் படுத்தி 
என்ற ஒன்று தொடங்கிச் சுமார் ரூ .1500 வரை 

னார் . 
திரட்டப்பட்டுள்ளது . தலைவருக்கும் செயலாள 
ருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரண 

இம்மாநாட்டில் திருவாளர்கள் ந சிதம்பர 
மாகச் செயலாளர் விலகினார் . ஆனால் , அவர் சுப்பிரமணியன் சிறுகதை இலக்கிய வளர்ச்சி 
மீண்டும் 8-12-1953ல் மறுபடியும் செயலாள பற்றியும் , அகிலன் தமிழ் நாவல் இலக்கியம் , 
ராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . பிறகு திரு . கி . குறித்தும் , நீ . ரா . சீனிவாசன் தமிழும் விஞ் 
சந்திரசேகரன் அவர்கள் தம் பதவியிலிருந்து ஞானமும் எனும் பொருள் பற்றியும் முறையே 
தி டீ ரென்று விலகிக் கொள்ளவே , 1953 
செப்டம்பர் முதல் திரு . கல்கி அவர்களே மீண் கட்டுரைகள் படித்தனர் . 
டும் தலைவராகப் பொறுப்பேற்றுத் தம் இறுதிக் 
காலம்வரை . திறம்படச் சங்கத்தை நடத்தி 

1955 ம் ஆண்டிற்கு திரு . ம . பொ . சிவஞானம் 
வ திற 
வந்தார் . 

சங்க வேலைகள் அதிகரிக்கத் தொடங்கவே , தெடுக்கப்பட்டார் . இவர் காலத்தில் பொதுச் 
பொதுச் செயலாளர்க்கு உதவியாக , 1954 - ம் செயலாளராக திரு . க . சோமசுந்தர 
ஆண்டு ஜனவரி 24 - ம் தேதி கூடிய பேரவையில் , மும் , துணைச் செயலாளர்களாகத் திரு . எம் . 
சங்க அமைப்பு விதிகளின் 18 - வது பிரிவில் ஒரு அப்துல்வஹ்ஹாப்பும் , திரு . அ வைத்தியநாதனும் 
துணைச் செயலாளர் என்றிருந்ததை இரண்டு , 
துணைச் செயவாளர்கள் எனத் திருத்தியமைக் பொருளாளராகத் திரு . டி கே . சண்முகமும் 
கப்பட்டது . இவ்வாண்டு முதல் தான் இரண்டு பணியாற்றினார் . 
துணைச் செயலாளர்களைத் தேர்ந்தெடுக்கும் 
வழக்கம் உண்டாயிற்று ! 

இக்காலத்தில் முக்கிய மாற்றம் ஒன்று ஏற் 

பட்டது . சென்னை தமிழ் எழுத்தாளர் சங்கம் 
இரண்டாவது தமிழ் எழுத்தாளர் சங்க மாநாடு என்ற பெயரில் 1951 - ல் பதிவு செய்யப் பெற் 

1954 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் திரு . றது . சென்னை நகரில் மட்டுமன்றி தமிழ்நாடு 
ரா . கிருஷ்ணமூர்த்தி ( கல்கி ) அவர்கள் தலைமை முழுவதும் , இந்தியாவின் பிற பகுதிகளிலும் , 


53. 


இலங்கை , தென்னாப்பிரிக்கா , பினாங் ( மலேயா ) சிறப்பிக்கப்பட்டனர் . இம்மாநாட்டின் வரவேற் 
போன்ற இடங்களிலும் தமிழ் எழுத்தாளர் சங் புத் தலைவராகக் குமுதம் ஆசிரியர் . திரு . எஸ் . 
கத்திற்கு உறுப்பினர்கள் இருப்பதால் , இதனை ஏ பி . அண்ணாமலை அவர்கள் இருந்து வரவேற் 
மத்திய சங்கமாக அமைக்கவேண்டும் என்று 

அமைக்கவேண்டும் என்று புரையாற்றினார் . 
கருதி , 25-1-55 - ல் கூடிய பேரவையில் சென்னை 
என்ற அடைமொழி நீக்கப்பட்டுத் தமிழ் எழுத் 

இம்மாநாட்டில் புத்தகத்தின் மீது விற்பனை 
தாளர் சங்கம் என்றிருக்க வேண்டும் என்று தீர் வரி விதிக்கலாகாது என்றும் , ரயில்வே சலுகை 
மானிக்கப் பட்டது . அன்று முதல் இப்பெயரி எழுத்தாளர்களுக்கு அளிக்கவேண்டும் என்றும் , 
லேயே சங்கம் அழைக்கப்பட்டு வருகிறது . 

அகில இந்திய வானொலி நிலையம் , சாகித்திய 

அக்காதெமி , சென்னை , அண்ணாமலைப் பல்கலைக் 
புதிய தலைவர் மதுரை , திருச்சி , கோவை கழகங்களின் மூப்பரவை ( செனெட் ), சினிமா 
ஆகிய இடங்களுக்குச் சென்று , ஆங்காங்குள்ள தணிக்கைக் குழு ஆகியவற்றில் தமிழ் எழுத் 
எழுத்தாளர் சங்கங்களில் உறுப்பினர்களைச் சந் தாளர் சங்கத்திற்குப் பிரதிநிதித்துவம் தரவேண் 
தித்து உரையாடினார் ; இலங்கையில் புதிதாக டும் என்றும் கோரித் தீர்மானங்கள் நிறைவேற் 
எழுத்தாளர் சங்கம் அமையவும் துணை புரிந் றப்பட்டுள்ளது இங்குக் குறிக்கத் தகுந்தவை 
தார் . 

யாகும் . 
சங்க மூன்றாவது மாநாடு , இவர் தலைமை 

13 : 2-55 - ல் சங்கத் துணைத் தலைவராயிருந்த 
யில் 1955 - ம் ஆண்டு பிப்ரவரி 12 , 13 தேதி திரு . ஏ . ஜி . வேங்கடாச்சாரி அவர்கள் “ தமிழை 
களில் சென்னை ஆளுநர் ( கவர்னர் ) ஸ்ரீ . பிரகாசா 

அரசாங்க மொழியாக்குவதற்கு ஒரு திட்டம் " , 
அவர்களால் , மயிலை , ரஸிக ரஞ்சனி சபை மண்ட குறித்துக் கருத்தரங்கு ஒன்றை துவக்கி வைத் 
பத்தில் துவக்கி வைக்கப்பட்டது . முன்னாள் சங் தார் . இதன் மீது சூடான விவாதம் நடைபெற் 
கத் தலைவர் திரு. கல்கி அவர்களின் படத்தைத் றது . இக்கருத்தரங்கே , அன்றைய சென்னைக் 
திரு . சி . ஆர். சீனிவாசன் அவர்கள் திறந்து 

கல்வியமைச்சர் கூட்டிய ‘ மொழி மாநாட்டிற்கு 
வைத்தார் . முதுபெரும் புலவர்களான பேரா முன்னோடியாக விளங்கியது . 
சிரியர் மு . இராகவய்யங்கார் , எஸ் . வையாபுரிப் சென்னை ஆளுநரான ஸ்ரீ பிரகாசா அவர்கள் 
பிள்ளை ஆகியோர் கேடயங்கள் வழங்கிச் சிறப் சங்க மாநாட்டைத் துவக்கி வைத்ததோடு , 


WITH BEST COMPLIMENTS FROM : 


VIKAS INDUSTRIES 


ELECTROPLATERS 


C - 23 , Industrial Estate 


GUINDY 


MADRAS - 32 . 


Phone : 801663 


54 


ஏ . எஸ் 


எழுத்தாளர் நல நிதிக்காக ரூ . 500 / - நன் வகையில் தேவை என்ற தலைப்பில் விவாதம் 
கொடையும் அளித்துள்ளார் . 

நடைபெற்றது . 1955 - ல் தமிழ்ப் பத்திரிகை 

களில் வெளியான சிறுகதைகளில் மூன்றும் , 
திரு . ம . பொ . சி . யை அடுத்து 1956- ம் கட்டுரைகளில் மூன்றும் சிறந்தவை எனத் 
ஆண்டிற்கு ஆனந்தவிகடன் ஆர் . மகாதேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு , எழுதியவர் களுக்கு 
( தேவன் ) தலைவர் தேர்தலில் திரு . எஸ் . பாஷ் நீ திபதி 

பி ஐயரால் பரிசுகள் 
யத்துடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் : வழங்கப்பட்டன. 1955 - ல் வெளியான புத்தகங் 
இவர் காலத்தில் அமைதியாகவும் உருப்படியாக களின் கண்காட்சியும் வைக்கப்பட்டது . ருஷ்ய 
வும் எழுத்தாளர் சங்கம் பணியாற்றி வந்தது . எழுத்தாளர்கள் இம்மாநாட்டிற்கு வந்து சிறப் 
இவர் அடுத்த ஆண்டிற்கும் தலைவராகப் போட் பித்தனர் . 
டியின்றித் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . இவருடன் , 
பொதுச் செயலாளராகத் திரு . அழ . வள்ளியப தமிழை விரைவில் ஆட்சி மொழியாக்க 
பாவும் , துணைச் செயலாளர்களாக திரு . கண . வேண்டும் . என்றும் , சென்னை இராச்சியத்திற் 
முத்தையா . எச் வைத்திய நாதனும் பொருளா குத் தமிழ் நாடு என்று பெயரிட வேண்டும் 
ளராகத் திரு . டி . கே சண்முகமும் , இருந்துள் என்றும் , பதிவு நூல் அஞ்சற் கட்டண உயர் 
ளார்கள் . இவர் காலத்தில் எழுத்தாளர் ஊதியம் வைக் குறைக்கவேண்டும் என்றும் , கிளை நூலகங் 
உயரவேண்டும் என்று தம் செல்வாக்கு அனைத் களில் தமிழ் எழுத்தாளர்களுக்கும் பிரதிநிதித் 
தையும் பயன் படுத்திப் பெருமுயற்சி புரிந்து துவம் தரவேண்டும் என்றும் தீர்மானங்கள் 
வெற்றி பெற்றார் ; எழுத்தாளர் சன்மானத் நிறைவேற்றப் பெற்றன. எழுத்தாளர்களின் 
தொகை முன்னைவிட உயர்ந்தது . 

புகைப்படச் சேகரிப்பும் , உறுப்பினர் பட்டியல் 

அச்சடிப்பும் , புத்தகக் கண்காட்சி முதலியனவும் 
சென்னையில் கூடிய அகில இந்திய வங்க இவ்வாண்டின் முக்கிய அம்சங்களாகும் . 
இலக்கிய மாநாட்டின் தலைவரான திரு. தேபேஷ் 
தாஜுக்கும் பிரதிநிதிகளுக்கும் தமிழ் எழுத் 

திரு. தேவன் அவர்கள் எதிர்பாரா வகை 
தாளர் சங்கத்தின் சார்பில் , திரு . தேவன் உட் யில் இயற்கை எய்தவே , காலியான இடத்திற் 
லண்ட்ஸ் ஓட்டலில் ஓர் அரிய விருந்தளித்தார் . குத் திரு . ஏ . ஜி . வேங்கடாச்சாரியார் ( தினமணி .) 
இலங்கையில், சுற்றுப் பயணஞ் செய்து திரும்பிய இடைக்காலத் தலைவராகித் திறம்படப் பணி 
கலைஞர் டி கே . சண்முகத்திற்கும் , அமெரிக்கா யாற்றினார் . சங்கத்தின் சட்டதிட்டங்களைச் 
வில் சுற்றுப் பயணஞ் செய்து திரும்பிய திரு . சீராக வகுத்துக் கொடுத்த பெருமை இவருக் 
ரா அ பத்மனாபனுக்கும் , ஆசிய எழுத்தாளர் குண்டு . 
மாநாட்டில் தமிழ் எழுத்தாளர் சங்கப் பிரதிநிதி 
களின் தலைவராகச் சென்று வந்த பேராசிரியர் 

1957 - ம் ஆண்டு ஜூன் 22 , 23 - ம் நாள் 
அ . சீனிவாசராகவனுக்கும் வரவேற்பு தரப்பட்ட களில் இராஜாஜி மண்டபத்தில் - திரு . ஏ . ஜி . 

வேங்கடாச்சாரியார் அவர்கள் தலைமையில் ஐந் 
டது . 

தாவது மாநாடு நடைபெற்றது . திரு . சிதம்பர 

சுப்பிரமணியன் அவர்கள் வரவேற்புரையாற்றி 
ஆர் . மகாதேவன் தலைமையில் 7 , 8-4-56 - ல் 
மயிலை ரஸிக ரஞ்சனி சபையில் மாநாட்டின் வர னார் . திரு.எஸ் வரதாச்சாரியார் அவர்கள் மாநாட் 
வேற்புத் தலைவியாகத் திருமதி . சீதாலட்சுமி சிரியர் ப . சம்பந்த முதலியார் அவர்களுக்கும் 

டைத் தொடங்கிவைத்தார் . - நாடகப் பேரா 
குமாரசாமி அவர்கள் இருந்து திறம்படச் செய 

ச சோமசுந்தர பாரதி 
லாற்றினார் . இவர்தான் வரவேற்புத் -தலைவி இலக்கியப் பேராசிரியர் 

யார் அவர்களுக்கும் சங்கம் கேடயங்கள் வழங்கிக் 
முதல் பெண்மணி . இம்மாநாட்டைச் 

கௌரவித்தது . 
சென்னை நிதியமைச்சராயிருந்த திரு . சி . சுப்பிர 
மணியம் அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றி தமிழ் இலக்கியச் செல்வங்களைப் பிறமொழி 
னார் . முதுபெரும் புலவர்களான திரு. வை மு . களில் மொழிபெயர்த்துத் தரும் அறிஞர்களுக் 
கிருஷ்ணமாச்சாரியார்க்கும் , திரு. டி . வி . சதாசிவ குப் பதக்கங்கள் அளிப்பதென்ற புதிய வழக்கம் 
பண்டாரந்தாருக்கும் சங்கச் சார்பில் கேடயங்கள் இக்காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது . 
வழங்கப்பட்டன . பாராட்டப்பெற்ற பேராசிரி இதன்படி , திரு. நாராயண நாயர் ( மலையாளம் ) , 
யர்கள் இயற்றிய நூல்களை யானைமீது வைத்து , திரு . பூ . ஸ்ரீராமுலு ரெட்டி ( தெலுங்கு ) ஆகியோ 
அலங்கரித்த வண்டியில் அப்பெருமக்களை ருக்குப் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டன . இந்த 
அமர்த்தி மேள தாளத்துடன் ஊர்வலமாக ஆண்டில் , 1956 - ல் வெளிவந்த புத்தகக் கண் 
அழைத்துவந்து சிறப்பித்தது நினைந்து பாராட் காட்சி ஒன்று வைக்கப்பட்டது ; பாரதி ஜூன் 
டத் தக்கதாகும் . 

மாத இதழ் சிறப்பிதழாகக் கொண்டுவரப்பட் 

டது .. 
இரண்டாம் நாள் நிகழ்ச்சி இராஜாஜி மண்ட - 
பத்தில் நாடகப் பேராசிரியர் ப .சம்பந்த முதலி அகில இந்திய எழுந்தாளர் மாநாடு கல்கத் 
யார் முன்னிலையிலும் , திரு . வி . சி . கோபால ரத் தாவில் நடைபெற்றபோது , திரு . ஏ . ஜி . வி . 
தினம் தலைமையிலும் நாடக வளர்ச்சி எந்த தலைமையில் 14 தமிழ் எழுத்தாளர் சங்க உறுப் 


பான 


. 

55 
பினர்கள் அங்கு கலந்துகொண்டனர் . தலைவர் , திறந்து வைத்தார் . கோவை சிவக் கவிமணி 
சென்னையில் அகில இந்திய எழுத்தாளர் சி . கே . சுப்பிரமணிய முதலியாரும் , பேராசிரியர் 
மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அன் பி . எஸ் . இராமாநுஜாச்சாரியாருக்கும் கேடயங் 
பழைப்பு விடுத்து வந்தார் . 1957 முதல் கள் வழங்கப்பட்டன . திரு ந சஞ்சீவி கேட 
“ பாரதி சிறப்பிதழ் மாநாட்டு மலராக வெளி யங்கள் பெற்றவரைப் பாராட்டினார் . இரண் 

டாவது நாள் தமிழ் நாவல் விவாத அரங்கு 
1958 - ம் ஆண்டில் தமிழ் எழுத்தாளர் சங் நடைபெற்றது . திரு . கு . அழகிரிசாமி தலைமை 

யில் பலர் பங்கு கொண்டனர் . திரு . குண்டப்பா 
கத் தலைவராகத் திரு . வெ . சாமிநாத சர்மா 
போட்டியின்றித்தேர்ந்தெடுக்கப்பட்டார் . இவர் ( கன்னடம் ), திரு . எஸ் சங்கராஜூ நாயுடு (இந்தி ) 
திரு . வி . க.விடம் பற்றும் பயிற்சியும் உடைய 

ஆகியோர்க்குப் பதக்கங்கள் வழங்கப்பட்டன . 

தமிழ் எழுத்தாளர் சங்கப் பிரதிநிதிகளுக்கு 
வர் . அரசியல் நூல்களை 60 - க்கு மேல் இயற்றி தமிழ் எழுத்தாளர் சங்கப் 
யவர் . இவருக்குத் துணையாகத் திரு .கொடு நாகர்கோவில் நகரமன்றம் வரவேற்பு அளித்துப் 

பெருமைப்படுத்தியது தமிழ் 
முடி இராஜகோபாலன் பொதுச் செயலாளராக 

எழுத்தாளர் 

களெல்லாம் இறும்பூதெய்தத்தக்க ஒன்றாகும் . 
வும் , துணைச் செயலாளர்களாகத் திரு . விஜய 
பாஸ்கரனும் திரு . சி . சு . செல்லப்பாவும் . 
பொருளாளராகத் திரு . ந . சிதம்பர சுப்பிரமணி சோமசுந்தரம் அவர்கள் திரு . க . நா . சு 

1959 - ம் ஆண்டின் தலைவராகத் திரு . மீ . ப . 

சுப்பிரமணி 
யனும் வந்தார்கள் . 

யத்துடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் . 
1958 - ம் ஆண்டு மே 31 , ஜூன் 1 - ஆகிய பொதுச்செயலாளராகத் திரு . அழ . வள்ளியப்பா 
தேதிகளில் சங்க ஆறாவது மாநாடு திரு . வெ . வும் , துணைச் செயலாளராகத் திரு . டி எஸ் . 
சாமிநாத சர்மா அவர்கள் தலைமையில் சென் கிருஷ்ணமூர்த்தியும் , கோமதி சுவாமிநாதனும் , 
னைக்கு வெளியே நாகர்கோவிலில் நடைபெற் பொருளாளராகத் திரு . ந . சிதம்பர சுப்பிரமணி 
றது . தினமலர் ஆசிரியர் திரு . டி வி இராம யனும் இருந்தனர் . ஏழாவது மாநாடு 1959 

வரவேற்புரையாற்றினார் . மத்திய ஆகஸ்டு 1 , 2 நாள்களில் இராஜாஜி மண்டபத்தில் 
விஞ்ஞான ஆராய்ச்சி , கலைத்துறை அமைச்ச நடைபெற்றது . திரு . டி . எஸ் . சொக்கலிங்கத் 
ரான திரு . ஹுமாயூன் கபீர் இம்மாநாட்டைத் திற்கும் , திரு . பி ஸ்ரீ . ஆசார்யாவிற்கும் கேடயங் 


சுப்பையர் 


சங்க இலக்கியம் 


( முழுதும் விலை ரூ 12-00 ) 


பத்துப்பாட்டுகளாகிய திருமுருகாற்றுப்படை , பொருநராற்றுப்படை ,சிறுபாணாற் 
றுப்படை , பெரும்பாணாற்றுப்படை , முல்லைப்பாட்டு , மதுரைக்காஞ்சி , நெடுநல்வாடை , 
குறிஞ்சிப்பாட்டு , பட்டினப்பாலை , மலைபடுகடாம் என்பனவும் ; எட்டுத்தொகை எனப் 
படும் நற்றிணை , குறுந்தொகை , ஐங்குறுநூறு , பதிற்றுப்பத்து , பரிபாடல் , கலித்தொகை , 
அகநானூறு, புறநானூறு என்பனவும் அடங்கிய பெரிய தொகை நூலே சங்க இலக்கியம் 
ஆகும் . 

பேராசிரியர் வையாபுரிப் பிள்ளை அவர்கள் தலைமையில் அறிஞர் கழகம் ஒன்று , பல 
ஆண்டுகள் ஆய்ந்து சங்க நூற்பாக்கள் அனைத்தையும் ஆசிரியர் அடைவில் அமைத்து சைவ 
சித்தாந்த சமாஜத்தாரால் பதிப்பிக்கப்பெற்ற அரிய நூலின் இரண்டாம் பதிப்பு . 

சங்கப் புலவர் ஒவ்வொருவரும் பாடிய பாடல்களையெல்லாம் ஒருசேரப் படித்து 
மகிழும் வாய்ப்பை அளிக்கின்றது இச்சங்க இலக்கியப் பதிப்பு . 

1f00 பக்கங்கள் , இரண்டு பாகங்கள் , உயர்ந்த பைண்டு . தற்பொழுதுள்ள 
விலையில் சுமார் 30 ரூபா மதிப்புள்ளது . 

இந்நூல் ஒன்று உங்களிடம் இருக்குமாயின் சங்க நூல் முழுதும் உங்கள் நூல் 
நிலையத்தில் இடம் பெற்றது போலாகும் . இச்சங்கக் கருவூலத்தை எங்கும் உடன் கொண்டு 
செல்லவும் வசதி உண்டு . 

பாரி நிலையம் 
59 , பிராட்வே 

சென்னை -1 


56 


திரு 


சாரமாக நடைபெற்றது . வாழ்க்கைச் சித்திரக் சுலோவாக்கிய வித்தகர். டாக்டர் கமில் சுவலபி . 
தையாவும் . திரு. சி.ரா. பழனியாரு.நாத் ஜய 
கள் வழங்கப்பட்டன . திரு. சுனித்குமார் சட் " முரசொலி ” மாறன் அவர்கள் வரவேற்புக் 
டர்ஜி ( வங்காளம் ) , டாக்டர் ஜீன் ஃபீலியோசா குழுத் தலைவராக இருந்தார் . 
வுக்குப் ( ஃபிரஞ்சு ) பதக்கங்கள் அணிவிக்கப்பட் 
டன . திரு . கு . அழகிரிசாமி , திரு : க . நா . சுப்பிர 

தமிழ் இலக்கியத்துக்கு மேதக்க தொண்டு 
மணியம் திரு . எஸ் கோவிந்தராஜுலு ஆகியோர் புரிந்த திரு . மயிலை சீனி வேங்கடசாமி 
கேடயங்கள் பெற்றவரையும் , பதக்கங்கள் பெற் பரலி . சு . நெல்லையப்பர் ஆகிய இரண்டு அறிஞர் 
றவரையும் பாராட்டிப் பேசினர் . தமிழில் களுக்குக் கேடயங்கள் வழங்கிச் சிறப்பிக்கப்பட் 
உரை நடை என்ற விவாதம் டாக்டர் அ . சிதம் டது . தமிழ் இலக்கியத்தைச் சீரிய முறையில் 
பரநாதன் அவர்கள் தலைமையில் மிகவும் கார மேநாடுகளில் அறிமுகப்படுத்தி வரும் செக்கோ 
கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு லுக்குப் பதக்கம் வழங்கப்பட்டது . கேடயங்களை 
பரிசு அளிக்கப்பட்டது . 

யும் பதக்கத்தையும் டாக்டர் அ . சிதம்பரநாதன் 

அவர்கள் அறிஞர்களுக்கு வழங்கி உரையாற்றி 
1960 - ம் ஆண்டின் தலைவராகப் பன்மொழிப் னார் . முது புலவர் மயிலை சிவமுத்து அவர்களும் , 
புலவர் கா . அப்பாத்துரை அவர்கள் க . நா . சு . பன்மொழிப் புலவர் கா . அப்பாத்துரை அவர் 
அவர்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் . களும் விருந்தினரைப் போற்றிப் பேசினர் . அறி 
இவர் காலத்தில் பொதுச்செயலாளராக ஊ . ஜய ஞர் சி . என் . அண்ணாத்துரை அவர்கள் தமிழ் 
ராமனும் , துணைச்செயலாளராக திரு . நாக . முத் எழுத்துக்கலை எனும் பொருள் குறித்துச் சிறப் 
ளாளராகத் திரு . அழ . வள்ளியப்பாவும் வந்த தாண்டுகளில் தமிழ் வளர்ச்சி எனும் பொருள் 
னர் . 

பற்றித் திரு , அ . மு . பரமசிவானந்தம் அவர்கள் 

தலைமையில் பலர் பேசினர் . 
எட்டாவது மாநாடு 5 , 6-10-1960 - ல் 
இராஜாஜி மண்டபத்தில் நடைபெற்றது . 

திரு 

பாரதி மலர் பல அரிய கட்டுரைகள் , கவி 
வாளர்கள் ப . கோதண்டபாணி பிள்ளை அவர்களுக் தைகளுடன் கொண்டு வரப்பட்டது . 
கும் , தெ பொ மீனாட்சிசுந்தரனார் அவர்களுக் 

- 1962 - ம் ஆண்டு மீண்டும் திரு . அன்பு கண 
கும் கேடயங்கள் வழங்கப்பட்டன . இராஜா 

பதி அவர்களே தலைவராக இருந்தார் . இக்காலத் 
சர் . முத்தைய செட்டியார் அவர்கள் கேடயங்கள் 
வழங்கினார் . தலைமை நீதிபதி திரு . இராஜமன்னார் பிரமணியமும் துணைச் செயலாளர்களாகத் திரு . 
மாநாட்டைத் தொடங்கிவைத்தார் . " இருபதாம் இளம்பாரியும் நா . ஜகந்நாதனும் பொருளாள 
திரு . அகிலன் அவர்கள் தலைமையில் நடைபெற ராகத் திரு . ஊ . ஜயராமனும் இருந்தனர் . 
றது . - கேடயம் பெற்றோரையும் பதக்கம் பெற் சங்கப் பத்தாவது மாநாடு திரு . அன்பு கண 
றோரான சல்லா . இராதாகிருஷ்ணசர்மா பதி தலைமையில் மெமே.ரியல் மண்டபத்தில் 
(தெலுங்கு ) , வெண்ணிகுளம் கோபால குறுப்பை நடைபெற்றது . திரு . கே . ஜி . இராதாமணாளன் 
யூம் ( மலையாளம் ) திருவாளர்கள் கி வா ஜகந் வரவேற்புரையாற்றினார் . உயர் திரு. இராஜாஜி 
நாதன் , டி . கே சண்முகம் , நாரண துரைக்கண் அவர்கள் மாநாட்டைத் தொடங்கி வைத்தார் . 
ணன் ஆகியோர் பாராட்டிப் பேசியினர் . சென் மகாவித்துவான் மே . வீ . வேணு கோபாலப் பிள்ளை 
னைச் சட்டமன்றத் தலைவரான திரு . யூ . கிருஷ்ண அவர்களுக்கும் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனுக் 
ராவ் அவர்கள் பதக்கமளித்துப் பாராட்டினார் . கும் கேடயங்கள் வழங்கப்பட்டன . டாக்டர் 
இந்த ஆண்டில் வங்க எழுத்தாளர்களுக்கு பாராட்டினர் ... ரா , வீழிநாதன் ( இந்தி ) , அவர் 

பா . நடராஜன் , ஏ . ஜி . வேங்கடாச்சாரி ஆகியோர் 
27-11-60ல் சங்கக் கட்டிடத்தில் ஓர் வரவேற் களுக்கும் . எஸ் . கே நாயர் ( மலையாளம் ) அவர் 
புத் தரப்பட்டது குறிப்பிடத் தக்கது . 

களுக்கும் பிறமொழித் தமிழ்த் தொண்டுக்காகப் 
1961 - ம் ஆண்டுத் தலைவராகப் புலவர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன் . இசை நிகழ்ச்சி 
அன்பு கணபதி அவர்கள் போட்டியின்றித் தேர்ந் யும் இருந்தது . 
தடுக்கப்பட்டார் . திருவாளர்கள் மா இளஞ் 1963 ம் ஆண்டின் தலைவராகத் திரு . மயிலை 
செழியன் பொதுச்செயலாளராகவும் , நா . ஜகந் சீனி . வேங்கடசாமி அவர்கள் போட்டியின்றித் 
நாதன் , அ செ செல்லப்பன் துணைச் செயலாள தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவருடன் திருவாளர் 
ராகவும் , கே பி . சுந்தரம் பொருளாளராகவும் கள் பா. பாலசுப்பிரமணியன் பொதுச் செயலாள 
இருந்தனர் . 

ராகவும் , அ செ . செல்லப்பன் , சி திருநாவுக்கரசு 
30-12-1961ல் சங்கத்தின் ஒன்பதாவது துணைச் செயலாளராகவும் , 

ஜயராமன் 
மாநாடு , திரு . அன்பு கணபதி அவர்கள் தலைமை பொருளாளராகவும் இருந்து பணியாற்றினர் . 
யில் , தியாகராயநகரிலுள்ள வாணி மகாலில் சங்கத்தின் பதினோராவது மாநாடு 1963 
நடைபெற்றது . இம்மாநாட்டைத் திரு . கி.வா. டிசம்பர் 21 , 22 ம் நாள்களில் சென்னை மெமோ 
ஜகந்நாதன் -அவர்கள் - தொடங்கி வைத்தார் . ரியல் மண்டபத்தில் - திரு . சீனி . வேங்கடசாமி 


ஊ . 


ண e 


கள் . தலைமையில் நடைபெற்றது . இம்மாநாட் அவர்கள் இருந்தார் . தமிழிசைப் பாடல்களை 
டைத் தமிழகத்தின் முதலமைச்சராயிருந்த திரு . இயற்றிய பாபநாசம் சிவன் அவர்களுக்கும் 
எம் . பக்தவத்சலம் அவர்கள் துவக்கிவைத்தார் . இஸ்லாமியத் தமிழ் இலக்கியத்தை வளம்பெறச் 
வரவேற்புக்குழுத் தலைவராக டாக்டர் சு.சங்கரராசு செய்த பா . தாவுத்ஷா அவர்களுக்கும் கேடயங் 

கள் வழங்கிச் சிறப்பிக்கப் 

பட்டது . திருவாசகத்தை 
* .ஐ.டி ... பார் விரியோகஸ்தனே 

யும் திருக்குறளையும் ஆங்கி 

வயும் பொறுத்து அவரிடமிருந்தும் , 
விவசாயியாகவும் இருக்கிறார் அநேக 

லத்தில் மொழிபெயர்த்த 
அந்த வட்டார 

R. ஐ.டி..பாரி 
இடங்களில் . எனவே ஈ.ஐ.டி..பாரி உரங் விற்பனையாளரிடமிருந்தும் ஆலோசனை - 

திரு . கே . எம் . பாலசுப்பிர 
கள் , பூச்சி நாசினிகளின் பெரும் பயன் . 

பெறவே அங்கு அவர்கள் வருகிறார்கள் . வாய்மொழியையும் திருப் 

மணியம் அவர்களுக்கும் , திரு 
களை அவர் நன்கறிந்திருக்கிறார் . ஈ.ஐ.டி. அதிக உணவு கிடைக்கச் செய்யும் பாவையையும் கன்னடத்தில் 
கிறுவனத்தின் நிபுணத்துவம் மிக்க 

பொருட்டு விளைச்சலைப்பெருக்க விவசாயி மொழிபெயர்த்த கவிஞர் 
ஆலோசகப் பணிப் பிரிவின் துணையுடன் களுக்கு உதவுவதே நாட்டுக்குத் தாங்கள் பு . தி நரசிம்மாச்சார் அவர் 
கூடிய அந்த உர , பூச்சி நாசினி விற்பனை செய்யக்கூடிய தலை சிறந்த : சேவை களுக்கும் பதக்கங்கள் தந்து 
வெறும் வர்த்தகப் பேர்த்துடன் நிற்ப . என்று ஈ.ஐ.டி. -பாரி நிறுவனத்தினரும் , பாராட்டுத் தெரிவிக்கப்பட் 
தல்ல என்பதும் அவருக்கு நன்றாகத் 

அவர்களுடைய உர : பூச்சி நாசினி - டது 

டது . , திரு . சா 
சா : கணேசன் 
தெரியும் . 

விற்பனையாளர்கள் , வினியோகஸ்தர்கள் விருந்தினர்க்குக் கேடயங் 

ஆகியோரும் உறுதியாகக் கருதுகின் கள் , பதக்கங்கள் வழங்கிப் 
அவருடைய கடை வழக்கமான விற்பனை றனர் - உணவு உற்பத்தியை உயர்த்து புகழ்ந்துரைத்தார் . திருவா 
கிலையம் மட்டுமல்ல ; விவசாயக் சிநேகி 

வதே இன்று நம் நாட்டின் முன்னுள்ள ளர்கள் கொத்தமங்கலம் 
தர்களின் சந்திப்புக் கேந்திரமுமாகும் 

முதல் பெரும் பிரச்னை அல்லவா ? சுப்பு . தவத்திரு . சோமசுந்த 
அது . பயிர்ச் செலவுப் பிரச்னைகள் அனைத் ஈ.ஐ.டி. - பாரி லிமிடெட் 

ரத் தம்பிரான் , அப்துல் சம் 
டேர் ஹவுஸ் செள்ளை . ! 

மது , பீர் முகம்மது பி . ஜி . 

எல் . சாமி ஆகியோர் விருந் 
இவர்தான் 

தினரைப் போற்றிப் பேசி 

னர் . திருமதி நீலா ராம 
F. ஐ.டி.- பாரி 

மூர்த்தி குழுவினரின் இசை 

யரங்கும் நடைபெற்றது . 
உர விநியோகஸ்தர் 

ஞாயிற்றுக்கிழமை காலை 
பன்மொழிப் புலவர் தெ 
பொ . மீனாட்சி சுந்தரனார் 
அவர்கள் தலைமையில் தமி 
ழில் பிறமொழி இலக்கியங் 
கள் என்ற பொருள் 
குறித்து ஒரு கருத்தரங்கு 
நடைபெற்றது . கருத்தரங் 
கைத் தென்னகப் புத்தகப் 
பொறுப்பகப் பொதுமேலா 
ளர் , வி . சுந்தராஜு நாயுடு 
அவர்கள் துவக்கிவைத்தார் . 
சமஸ்கிருதம் உருது , வங்கம் , 
இந்தி , தெலுங்கு , மலையா 
ளம் , ஃபிரஞ்சு , ஆங்கிலம் , 
இரஷ்யன் - ஆகிய 9 மொழி 
களில் பழக்கமுள்ள அறிஞர் 
கள் இதுவரை தமிழில் இவ் 
வொன்பது மொழிகளிலிருந் 
தும் பெயர்க்கப்பட்ட இலக் 
கியங்களைத் திறனாய்வு செய் 
தனர் . கவிஞர் பற்றிக் கவி 
ஞர் என்ற கவியரங்கமும் 
நடை பெற்றது . 
தமிழ் அன்றும் இன்றும் 

என்ற பொருளில் சங்ககாலம் , 
8 


மாலை 


1 


இடைக்காலம் , தற்காலம் , வருங்காலம் என்கிற திரு . கி . வா . ஜகந்நாதன் தலைமையில் தமிழ் , 
பிரிவுகளில் கா . அப்பாதுரை , அ . மு பரமசிவானந் தெலுங்கு , கன்னடம் , மலையாளம் , குஜராத்தி , 
தம் , கே . பாலதண்டாயுதம் , ம . நன்னன் , இராஜஸ்தானி கலைஞர்கள் கலந்துகொண்ட 
அறிவழகன் ஆகியயோர் சிறப்புச் சொற்பொழி நாட்டுப் பாடல் இசையரங்கு ஒன்று நடைபெற் 
வாற்றினர் . இலண்டன் பல்கலைக்கழகக் கீழ்த் றது . மாலையில் இலக்கியம் பலவிதம் என்ற 
திசைக் கலைக் கல்லூரித் தமிழ் விரிவுரையாள உரைக்கோவையும் நடை பெற்றது . இம் 
ரான டாக்டர் ஆர்.இ. ஆஷர் அவர்களும் . இம் மாநாட்டு மலரில் பல அரிய கட்டுரைகளுடன் , 
மாநாட்டில் கலந்து கொண்டு நான் கண்ட தமிழ் எழுத்தாளர் சங்கத்தைப் பற்றிய ஓர் 
தமிழ் " எனும் பொருள் குறித்துப் பேசியது ஆங்கில அறிமுகமும் பிற விவரமும் அடங்கி 
இங்குக் குறிப்பிடத் தகுந்ததாகும் . கருத்துகள் , யுள்ளது குறிப்பிடத்தகுந்தது . 
நிறைந்த பார்தி ஆண்டு மலர் வெளியிடப் 
பட்டது . 

1965 ம் ஆண்டின் சங்கத் தலைவராகத் திரு . 

சோமலெ அவர்கள் போட்டியின்றித் தேர்ந் 
1964 ம் ஆண்டுத் தலைவராக இந்திப் தெடுக்கப்பட்டார் . இவருக்குத் துணையாகத் 
பேராசிரியர் டாக்டர் சு . சங்கரராஜு அவர்கள் திருமதி எம் . எஸ் . கமலா பொதுச்செயலாள 
ஒருமனதாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . இவருக் ராகவும் , திருவாளர்கள் கெ . பக்தவத்சலம் , கு 
குத் துணையாகத் திருவாளர்கள் ஊ . ஐயராமன் 

இராமகிருட்டினன் துணைச்செயலாளர்களாகவும் , 
பொதுச் செயலாளராகவும் , இளம்பாரி 

கெ . இளம்பாரி பொருளாளராகவும் அமைந்தணர் . 
பக்தவத்சலம் , துணைச் செயலாளர்களாகவும் , சங்க வரலாற்றிலே ஒரு பெண்மணி செயலாள 
கோமதி சுவாமிநாதன் : 

பொருளாளராகவும் ரானது இதுதான் முதல்முறையாகும் . 
இருந்தார்கள் . சிறிது காலத்திற்குள் தலைவர் சங்க நிதி நிலைமை பற்றும் பற்றாததுமா 
தம் பதவியிலிருந்து விலகிக் கொண்டதால் , திரு . யிருந்த சூழ்நிலை மாறிச் சீர்பட்டது . திரு . 
மயிலை சீனி. வேங்கடசாமி அவர்களே மீண்டும் சோமலெ காலத்தில் தான் . வாழ்நாள் உறுப் 
தலைவரானார் . 

பினர் எண்ணிக்கை அதிகரித்ததும் , எழுத்தாளர் 
நட் சங்கத்தின் பன்னிரண்டாம் மாநாடு 1964 

தொகை கூடியதும் , சிறுகதை விழா நடைபெற் 
டிசம்பர் 5 , 6 ம் நாள்களில் சென்னை , கோகலே றதும் இக்காலத்தில் தான் புதிதாகச் சங்கத் 
மண்டபத்தில் திரு. மயிலை சீனி. வேங்கடசாமி தலைவர்கள் விழாவும் கொண்டாடப்பட்டது . 
அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது . நடைபெற்றபோது சங்கத் தலைவருடன் எழுவர் 

அனைத்திந்திய எழுத்தாளர் மாநாடு ஆல்வாயில் 
திரு . சோமலெ அவர்கள் வரவேற்புத் தலைவராக கலந்து கொண்டனர் .சங்கம்பற்றி மற்ற மொழி 
இருந்து திறம்படச் செயலாற்றினார் . 

எழுத்தாளர்க்கு ஆங்கிலத்தில் அறிவிப்புச் செய் 
* " தமிழ்க் கடல் இராய சொக்கலிங்கன் அவர் தனர் . 
களுக்கும் பழம்பெரும் எழுத்தாளர் நாரண பதின்மூன்றாம் மாநாடு 1965 டிசம்பர் 19 ம் 
துரைக்கண்ணன் . அவர்களுக்கும் கேடயங்கள் நாளில் மயிலை ஏ.வி.எம் இராஜேஸ்வரி திருமண் 
வழங்கிச் சிறப்பிக்கப்பட்டது . தமிழ் இலக்கியங் மண்டபத்தில் திரு . சோமலெ தலைமையில் நடை . 
மகளை ஆங்கிலத்தில் அளித்துள்ள திரு . ஜே . எம் . 

பெற்றது . இம் மாநாட்டின் வரவேற்புக்குழுத் 
.சோமசுந்தரம் பிள்ளை அவர்களுக்கும் , தமிழை தலைவராகப் பொறுப்பேற்றவர் திருமதி ஐயா 
* ரஷ்யாவில் பரப்பிவரும் பேராசிரியர் செமியோன் அருணாசலம் அவர்கள் . டாக்டர் சி . பி . இராமசாமி 
ரூடின் ( செம்பியன் ) அவர்களுக்கும் பதக்கங்கள் ஐயர் மாநாட்டைத் தொடங்கிவைத்தார் . விஞ் 
தந்து பாராட்டப்பட்டன . சங்கச் சார்பில் 

ஞான அறிவு நூல்களைத் தமிழில் ஆக்கித்தந்த 
கேடயங்களையும் பதக்கங்களையும் சென்னை உயர் திரு. பெ . நா . அப்புசாமி அவர்களுக்கும் , பல 
நீதிபதி உயர் திரு . மா . அனந்த நாராயணன் அரிய நூல்களின் ஆசிரியரான பன்மொழிப் 
அவர்கள் வழங்கினார் . டாக்டர் பா . நடராசன் , புலவர் கா . அப்பாத்துரை அவர்களுக்கும் கேடயங் 
திருமதி சௌந்தரா கைலாசம் , டாக்டர் அ . கள் அளிக்கப்பட்டன . தமிழ் இலக்கியங்களை 
சிதம்பரநாதன் , திருமலை முத்துசாமி முதலியோர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ள திருமதி 
விருந்தினரைப் போற்றிப் பேசினர் . 

ஹெப்ஸிபா ஜேசுதாசன் அம்மையாருக்கும் , தமிழ் 
கவியோகி சுத்தானந்த பாரதியார் தலைமை மறையை உருதுமொழியில் மொழிபெயர்த்துத் 
யில் உலக மகாகவிகள் என்ற கருத்தரங்கு தந்த திரு . ஹஸ்ரத் சுக்ரவர்த்திக்கும் பதக்கங்கள் 

உலக மகாகவிகள் என்ற கருத்தரங்கு வழங்கப்பட்டன . விருந்தினரைத் திருவாளர்கள் 
நடைபெற்றது . காளிதாசர் , துளசிதாசர் , 
சோபாகிளிஸ் , கத்தே , ஷேக்ஸ்பியர் , பர்தோசி , பேசினர் , 

கி.வா. ஜகந்நாதனும் , ந . சஞ்சீவியும் 

பாராட்டிப் 
பகம்பர் ஆகியோரைப் பற்றி முறையே டாக்டர் 
வே , ராகவன் , டாக்டர் நா . சந்திரகாந்த முதலி சட்டமன்றத் தலைவரான திரு . எஸ் . செல்ல 
யார் , திரு . பா . பச்சையப்பன் , திருமதி எஸ் . ராதா பாண்டியன் தலைமையில் ஒரு கருத்தரங்கு நடை 
சீனிவாசன் , திரு.மு . ஆரோக்கியசாமி , திரு. முக் பெற்றது . தேசப் பாதுகாப்பில் எழுத்தாளர் 
தார் , திரு . ரா . சீனிவாசன் முதலியோர் பேசினர் . பங்கு என்பதுபற்றிப் பலர் கலந்து கொண்டு 


S 


With the best compliments of 


K. P. V. SHAIK MOHAMED ROWTHER & co , 


MERCHANTS, SHIPPING AGENTS & CONTRACTORS 
41, Linghi Chetty Street , 

Post Box No , 1264 , 
MADRAS.1 , 


AGENTS : 


The Scindia Steam Navigation Co. Ltd , 
The Shipping Corporation of India Ltd. 
The United States Navigation Co. Inc. 
Jayanti Shipping Co. Ltd. 
Esso Standard Eastern Inc. 

Telephone: 25756 (5 - lines ) 
Cable Address : " SHAIK ” (General ) 


FOR 


RADIOS, RADIOPLAYERS , RECORDS ETC. 


CONTACT : 


Radio Services 


10 , MOUNT ROAD , MADRAS - 2 . 

( Phone : 86091). 


. 


BRANCHES : 
24 , General Patters Road , 

MADRAS - 2 . 
( Phone : 88089 ) 


511 , Main Bazaar , 
NEY VELI - 3 . 


60 


வீரவுரை நிகழ்த்தினர் . திரு அப்துல்வஹ்ஹாப் டும் ‘உறுப்பினர் திருநாள் 10-11-66 - ல் தென் 
கருத்தரங்கைத் தொடங்கி வைத்தார் . 

மொழிப் புத்தக நிறுவனக் கட்டிடத்தில் சிறப் 

பாக நடைபெற்றது . 200 - க்கு மேற்பட்ட உறுப் 
திரு . செமியோன் ரூடின் அவர்கள் ருஷிய 
நாட்டில் தமிழக கல்வியின் நிலை பற்றித் தமி 

பினர்கள் வந்து கலந்துகொண்டு , உரையாடி , 
ழில் உரையாற்றினார் . திரு . ம பொ சி . பேரா உண்டு மகிழ்ந்தனர் . காலை 10 மணி முதல் 
சிரியர் ஹாரி எம் . பக் , ச . சிவகுமாரன் ஆகி 

மாலைவரை பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந் 
யோரும் பேசினர் . 

தன . மாலையில் உறுப்பினர்களிடையே விளை 

யாட்டுப் போட்டியும் நடைபெற்றது . 
இம்மாட்டு மலரில் வழக்கம்போல் வெளி 
யிடப் படும் கட்டுரைகளுடன் பல பொதுக் கட் 1966 ஜூலை 15 , 16 , 17 - ம் நாள்களில் 
டுரைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன . ஆங்கிலத்தில் இந்து உயர்நிலைப் பள்ளியில் நாவல் விழா 
சாமர்செட் மாகம் பற்றியும் , தமிழ் எழுத் நடைபெற்றது . 15 நாவல்களைப்பற்றி இருவர் 
தாளர் சங்கத்தைப் பற்றியும் , கேடயங்கள் தவிர மற்றவர் எழுதிப் படித்தனர் . திருவாளர் 
பதக்கங்கங்ள் பெறுவோர் குறித்தும் விவரங்கள் --கள் கி . வா . ஜகந்நாதன் மீ . ப . சோமசுந்தரம் . 
உள்ளன . 

கு . அழகிரிசாமி ஆகிய மூவர் மூன்று நாள்களுக் 
1966 - ம் ஆண்டின் தலைவராகத் திரு . அழ . கள் . நூல் வடிவில் 

கும் தலைமைத் தாங்கினர் . நாவல் விழாப் பேச்சு 

நூல் வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது . 
வள்ளியப்பா அவர்கள் ஒரு மனமாகத் தேர்ந் குறிக்கத்தக்கது . 
தெடுக்கப் பட்டார் . இவருடன் பொதுச் செய 
லாளராகத் திருமதி எம் . எஸ் . கமலாவும் , திரு . தமிழ்மொழியை எளிதில் கற்பதற்கான 
கெ . பக்தவத்சலமும் , கு இராமகிருட்டினனும் , நூல்களை இந்தியில் எழுதிய திரு . சௌம்ய 
பொருளாளராகத் திரு . கண . முத்தையாவும் நாராயணனையும் , வங்க மொழியில் எழுதிய 
இருந்தனர் . 

" வங்கத் தமிழனை யும் 8-7-66 - ல் தமிழ் எழுத் 
இந்த ஆண்டின் முதல் நிகழ்ச்சி ரஷ்ய எழுத் தாளர் சங்கம் பாராட்டியுள்ளது . 
தாளர்க்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதாகும் . 1965 - ல் சோமலெ முயற்சியுடன் தொடங் 
எழுத்தாளர் எண்ணிக்கை முன்னிலும் அதிகப் கப்பட்ட ஆயுள் உறுப்பினர் எண்ணிக்கை இந்த 
பட்டது . தமிழ் எழுத்தாளர்கள் கலந்துரையா ஆண்டின் இறுதியில் மொத்தம் இருபதாயிற்று ; 


41 


THE INDIAN OVERSEAS BANK LIMITED 

( Central Office : 151 , MOUNT ROAD , MADRAS - 2 . ) 


With Branches in India , Ceylon , Honkong , Malaysia , Singapore 
and Thailand and with world wide agency arrengements 

THE INDIAN OVERSEAS BANK LIMITED 


Offers you 


- 


A COMPREHENSIVE BANKING SERVICE 


Please contact your nearest branch for full particulars regarding our : 

* Recurring Deposits 
* 

Gift Cheques 
* 

Travellers Cheques 
* 

Minors Savings 
* Personal Loans 


Chairman : 
M. CT . MUTHIAH 


General Manager : 
G. LAKSHMINARAYANAN 


-- 


-- 


க .mp4 -- 


-tritiu 


i 


கழக வெளியீடுகள் 
சங்க இலக்கிய இன்கவித் திரட்டு -- 
விளக்கக் குறிப்புரைகளுடன் 

திருக்குறள் இன்பம் ( சுத்தானந்த பாரதி ) 4-00 
( 3- பகுதிகள் ) தனித்தனி 4-50 

5-50 
சீவக சிந்தாமணி வசனம் 

6-75 

சிலம்புச் செல்வம் 
சிலப்பதிகார வசனம் 

5-00 தூது உரை நூற்கோவை -உரையுடன் 6-25 
பெருங்கதை வசனம் 

மூவருலா - விளக்கவுரை 

5-50 
- இலாவாண மகத காண்டங்கள் 4-50 தொழில் தந்தையர் 

4-00 
பெருங்கதை வசனம் 

பாம்பீயின் கடைசி நாட்கள் 

4-50 
- வத்தவ , நரவர்ண , துறவுக் கண்டங்கள் 13-00 

நிலவைச் சுற்றிய கதை 

2-25 
பன்னிரு திருமுறைப் பெருந்திரட்டு 7-50 
திருவாசக ஒளிநெறி 10-00 பூமிக்குள் பயணம் 

3-50 
திருவாசக விளக்கவுரை 7-50 மாண்டிகிரிஸ்டோ பெருமகன் 

6-25 
பட்டினத்துப் பிள்ளையார் திருப்பாடல்கள் TIDLIT ( Emma ) 

4-50 
- விளக்கவுரையுடன் ( 2- பகுதிகள் ) 12-50 

ஆற்றங்கரை ஆலை ( The Hill on 
தாயுமான வடிகள் திருப்பாடல்கள் 

the Floss )) 

3-50 
- சித்தாந்தச் சிறப்புரை 12-50 

6-00 
குறள் முதுமொழி வெண்பாக் கொத்து 7-50 

Four Popular Books By James Allen 
குறள் வெண்பா நூற்கோவை 

All these things Added by James Allen 4-00 
( 2 - பகுதிகள் தனித்தனி ) 

4-00 
மற்றும் , ஆங்கிலத் தமிழாக்க நூல்களும் , அரசியல் , சட்ட , கல்லூரிப் பாடநூல்களும் 
மறைமலையடிகளாரின் ஆராய்ச்சி நூல்களும் கிடைக்கும் . 

விவரங்கட்கு : 
திருநெல்வேலித் தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் லிமிடெட் . , 
திருநெல்வேலி -6 

சென்னை -1 . 


அம்மே நாராயணா 
தேவி நிவாஸ் 
தேவி நாராயணா 
லட்சுமி நாராயணா 


இந்தப் பெயர்களெல்லாம் 
எமது லாட்ஜிங் அறைகளின் 
ஒவ்வொன்றின் பெயரைக் 
குறிப்பனவாகும் . 


தசரத ராம் 


சீதாராம் 
கணேஷ் ராம் 
சேஷா ராம் 


இட்டிலிக்கும் , சட்டினிக்கும் புகழ்பெற்ற 


ஸ்ரீராமபவன் லாட்ஜிங் 


46 , தம்புச்செட்டித் தெரு , 
தந்தி : Cochutni 

சென்னை -1 . 


போன் : 23665 & 27777 . 


உரிமையாளர் : R. S. N. ஐயர் & R. S. G. ஐயர் 


621 


உறுப்பினர் எண்ணிக்கை 506 ஆயிற்று . " தமிழ் கல் வே . இராமலிங்கம் பிள்ளை அவர்களுக்கும் , 
எழுத்தாளர் யார் எவர் ? தொகுப்பு நூல் முதிர்ந்த எழுத்தாளர் தி ஐ - ரங்கநாதன் அவர் 
முயற்சி நெடுநாளைய கனவு - இந்த ஆண்டில் களுக்கும் கேடயங்களும் , தமிழ் இலக்கியத்தைச் 
தான் முடிவுற்றது . இதற்காகச் சென்னை அர சிங்கள மொழியில் பரப்பிய திரு . தருமா.தன 
சாங்கம் ரூ .1,000 / - உதவியுள்ளது . இந்நூலில் தேரோ அவர்களுக்கும் , கன்னட மொழியில் பரப் 
1146 எழுத்தாளர்களைப் பற்றிய விவரங்கள் பிய . திரு . மாத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக் 
உள்ளன . தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு ஏற்ற கும் பதக்கங்களும் ஆளுநர் வழங்கிச் சிறப்பித் 
ஓர் இலச்சினையை ஓவியர் திரு . கோபுலு தயா தார் . விருந்தினரைப் பாராட்டித் திருவாளர் 
ரித்துக் கொடுத்தார் . இது இந்த ஆண்டின் 

இந்த ஆண்டின் கள் மீ ப . சோமசுந்தரமும் , கு . அழகிரிசாமியும் 
இறுதி மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வந்துள் பேசினர் . 
ளது . 
- சங்கம் பதினான்காவது மாநாடு 1966 டிசம் எழுத்தாளர்களிடம் எதிர்பார்ப்பது 

மறுநாள் ஞாயிற்றுக் கிழமை காலையில் , 
பர் 3 , 4 - ம் தேதிகளில் மயிலை ராஜேஸ்வரி திரு கருத்தரங்கு நடைபெற்றது . மயிலை சீனி.வேங்கட 

என்னும் 
மண மண்டபத்தில் தலைவர் அழ . வள்ளியப்பா 

சாமி வரவேற்புரையும் , திரு . ஏ ஜி வேங்கடாச் 
உடல்நிலைக் குறைவு ஏற்பட்ட காரணத்தினால் 

ஏற்பட்ட காரணத்தினால் சாரி தலைமையுரையும் , டாக்டர் மு வர்தராசனார் 
திரு சோமலெ தலைமையில் நடை பெற்றது . திறப்புரையும் செய்தனர் . பதிபுத் துறை , பற் 

இம்மாநாட்டின் வரவேற்புரையைத் திரு . றித் திரு . கண முத்தையாவும் , வானொலி 
வி . ஆர். - ராதாகிருஷ்ணன் அவர்களும் , 

குறித்துத் திரு . உமா சந்திரனும் நாடகம் பற் 
தொடக்கவுரையை மேன்மை 

தங்கிய 

றித் திரு . டி . கே . சண்முகமும் திரைப்படம் 
ஆளுநர் சர்தார் உஜ்ஜல்சிங் அவர்களும் செய் குறித்துத் திரு . எஸ் . டி . சுந்தரமும் ரசளை 
தனர் . 

* பற்றித் திருமதி ராஜேஸ்வரிநடராஜனும் பேசினர் : 
திரு : அழ . வள்ளியப்பாவின் தலைமையுரை 4 தமிழ் எழுத்தாளர் யார் எவர் ? என்ற 
யைத் திரு . சோமலெ படித்தார் . கவிஞர் நாமக் நூலைத் தமிழக முதலமைச்சராயிருந்த திரு . மீ . 


1 . 


FOR NAME PLATES , METAL LABELS 


. 


CONTACT 


PADMA PROCESS 


For PRE . PRINTED CUT SHEETS , DOCUMENTS PHOTOGRAPHY 


CONTACT : 


BHATTARAMS PHOTO SERVICE 


10 , Narasingapuruam Street , 


MADRAS = 2 


-- 


4 


. 


தே 


தார் . 


ஒருமனதாகத் தேர்ந் 
தியாகராஜன் - மிகவும் இனிக்கப் பாடி நிகழ்த்தி எழுத்தாளர் 15 - வது மாநாடு சிறப்புற நடை 
பக்தவத்சலம் அவர்கள் வெளியிட்டுச் சிறப்பித் அனந்தநாராயணன் தலைமையில் தமிழ் நாவல் 

கள் உரைக்கோவை நூல் வெளியிடப்பட்டது . 
நகைச்சுவைக் கவியரங்கத்துக்குத் திரு . கே . திருவாளர்கள் அ . ச . ஞானசம்பந்தமும் , எஸ் . 
ஆர் . கல்யாணராமன் ( மகரம் ) வரவேற்புரை இராமகிருஷ்ணனும் சிறப்புச் சொற்பொழிவாற் 
யும் , திரு . கொத்தமங்கலம் சுப்பு தலைமையுரை றினர் . 
யிம் , நிகழ்த்திக் கவிஞர்கள் பலர் 

கவிஞர்கள் பலர் கலந்து 
கொண்டு கவிதைகள் படித்து வெற்றிபெறச் 1967 - ம் ஆண்டிற்கு சங்கத் தலைவராகத் 
செய்தனர் . 
இலக்கிய இசை அரங்கைத் திரு . ; கே சி . 

தெடுக்கப் பெற்றார் . அவரது தலைமையில் , தமிழ் 


னார் . 


பெறுகிறது . இவ்வாறே தனது இலட்சியப் பாதை 
யில் தமிழ் எழுத்தாளந்தகங்கள் மேன்மேலும் 
முன்னேறி வருகிறது . 


தமிழ்நாட்டுத் தலைமை நீதிபதி திரு . மா . 


-- 


FOR ALL CONSTRUCTION JOBS 


USE 


SANKAR 


C 


BRAND 


PORTLAND 


Portland Pozzolana cement has these 
noteworthy features : 
It produces less heat of hydration . 
The workability of the concrete is much 
improved and it is free from segregation 
and - bleeding.. 
It is less susceptible to show haircracks 
than ordinary Portland Cement. 
It offers increased resistance to attack 
by chemical agencies (alkali aggregate 
reaction and sulphate attack ) , parti 
cularly seawater . 
Can generally be used for all purposes 
for which ordinary Portland cement is 
used .. 
When used for reinforced concreting , 
ensure that the shuttering is left in 
position for at least 50 % longer period 
than normal and curing done under 
moist conditions . 
Sankar Brand portland Pozzolana 
Cement is available with the stockists 
of The India Cements Ltd. in the 
marketing zone of Sankarnagar Factory . 


Pozzolana 


CEMENT 
Conforming to No. I.S. 1489-1962 . 
manufactured at Sankarnagar 
Works of THE INDIA Cement LTD . 
under license issued by the 
Ministry of Industry , Govt. of 

India . 


THE INDIA CEMENTS LIMITED 

Dhun Building ,, 
175/1 , MOUNT ROAD , MADRAS - 2 . 


தமிழ் எழுத்தாளர் 


யார் - எவர் 


தமிழ் எழுத்தாளர் சங்கம் வெளியிட்டுள்ள இப்புத்தகம் 500 க்கு மேற் 
பட்ட தமிழ் எழுத்தாளர்களின் பெயர் , முகவரி , துறை , நூல்கள் ஆகிய விவரங் 
களைத் தருகிறது . இதுவரை தமிழில் இத்தகைய ஒரு நூல் இந்த அளவில் வர 
வில்லை . எழுத்துத் துறையினருக்கும் வாசகர்களுக்கும் இன்றியமையாதது . 


பக்கம் 306 


அளவு டெம்மி 


விலை ரூ . 3-00 


விற்பனையுரிமை : 


தமிழ்ப் புத்தகாலயம் 


-- 


பைகிராப்ட்ஸ் ரோடு , திருவல்லிக்கேணி . 

சென்னை - 5 . 


BEST COMPLIMENTS :: 


ப 


Telegrams : “ VEEKAYDES " 


Phone : Ofice : 22586 


Res : 63587 


V. K. DURAISAMY & SONS 
Shipping , Clearing & Forwarding Agents 

Transport Contractors 
First Floor , 14 , Jaffar . Surang St. , 

MADRAS - 1 . 


Edited and Published by Al. Valliappa for the Tamil Writers Association Crescent Society Buildings, 

Madras 2, and Printed at Deepam Achagam ,Madrs -2. 


